


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 





அ. கா. பெருமாள்‌ 





தமிழினி 


நாஞ்சில வட்டார வழககுச சொலலகராதி 


௮. கா. பெருமாள்‌ 


தமிழினி 
67 பீட்டாஸ சாலை 


ராயபபேடடை, சென்னை - 14 


முதல்‌ பதிப்பு : நவமபர்‌ 2004 
15141 81-87641-48-7 
அசசாக்கம்‌ : மணி ஆப்செட்‌, செனனை 600 005 


நூல வடிவமைபபு : ஸ்ரீ வைகுநத கமபயூடடாஸ்‌ 
ஓவியங்கள : மாரீஸ 


ரூ. 65 


அப்பாவின்‌ பசுமையான 
இளைய நினைவுகளுக்கு 


அணிந்துரை 


டாக்டர்‌ சு. இராசாராம்‌ 
பேராசிரியர்‌, பணிநிறைவு 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


1988அம அணடு. கி ராஜலநாராயணன எழுதிய 'வடடார வழக்குச்‌ 
சொல்லகராதி: என்னும நூலின மதிப்பாய்வுக கருத்தரஙகம்‌ 
தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைககழகத்தில நடை. பெற்றது. இக்‌ 
கருத்தரங்கிற்குக கி ரா.வும்‌ அழைககப்படடிருந்தாா. வட்டார 
வழக்குச சொல்லகராதி, கி ரா. வின்‌ சொல்லகராதியில காணும்‌ 
வட்டார வழக்குக கூறுகள, களஆய்வு நோக்கல வட்டார வழககுச 
சொல்லகராதி, பயன்பாட்டு மொழியியல நோக்கில்‌ வட்டார 
வழக்குச௪ சொல்லகராதி என நானகு மதிப்பாய்வுக்‌ கட்டுரைகள்‌ 
இககருத்தரஙகில வாசிதது விவாதிக்கப்படடன. அய்வுக கட்டுரை 
களை வழங்கிய ஆய்வறிஞாகள்‌ அனைவரும்‌ மொழியியலாய்வில 
ஆழககால்‌ பதிததவர்கள்‌; அகராதியியல்‌ பற்றி நன்கறிநதவர்கள்‌. 
இருநதபோதிலும்‌ கி.ரா தன்‌ சொல்லகராதிக்கு வரையறுத்திருந்த 
எலலைக்‌ கோட்டுக்குள்ளேயே அவாகளது ஆய்வுக கருத்துகள்‌ 
முடககப்பட்டிருந்தன விவாதங்களும்‌ அவற்றை யொட்டியே 
அமைந்தன 


கடைசியாக, கி.ரா.வின சுற்று இரா. வின்‌ கருததுகளை 
ஆரவமுடன்‌ எதிர்பார்ததிருநத பார்வையாளர்க்கு மிஞ்சியது 
பெருதத ஏமாற்றமே. கி ரா. ஒரு வார்த்தைகூடக்‌ கூறவில்லை 
ஆயவுக்‌ கருத்துகளையும அவறறின்மேல தொடரபபட்ட விவாதங்‌ 
களையும்‌ குறித்துக க ரா என்ன கருதினார்‌ என்பது இன்றுவரை 
புதிராகவே உள்ளது இப்புதிர்‌ உடைக்கப்பட்டிருக்குமானால 
சொற்களை மொழியியல அடிப்படையிலான அகராதி 


3 


தொகுப்பாளனைப்‌ போலனறி ஓர்‌ இலககியப்‌ படைப்பாளி 
அகரவரிசைப்படுத்தும நோத்தியில்‌ அறிவியல்பூவமான ஓு 
அணுகுமுறையைச்‌ சாதிததிருக்க முடியும என்பது எனது கருத்து 
நிசசயமாக, ஒரு மொழியியல மாணவன்‌ என்ற நோக்கில அல்ல. 
இதனாலேயே, 
நான்‌ அடிப்படையில்‌ நாட்டார்‌ வழக்காறறியல 
ஆய்வாளன்‌ வழககாறுகளை அவணப்படுத்த வேண்டும்‌ 
எனறு மனதில்‌ ஊறிய எண்ணமும, வேகமும்தான்‌ 
என்னை இந்த அகராதியைத தொகுக்க வைதஇிருக்‌ 
கிறது. ஒரு வகையில்‌ கரிசல்‌ வட்டாரச சொற்களைத்‌ 
தொகுத்த கி. ராஜநாராயணனும்‌, கொங்கு வட்டாரச்‌ 
சொற்களைத்‌ தொகுத்த பெருமாள்‌ முருகனும்‌ எனக்கு 
முனனோடிகள்‌ 


என்று அடையாளம்‌ காட்டிக்‌ கொள்கிறார்‌ இநநூலா௫சிரியர்‌ ௮. கா. 
பெருமாள்‌. எனவே, இவ வரையறுக்கப்படட எலலைக்குள்‌ நின்றே 
இந்நாலைப்‌ பற்றிக்‌ கூறக கடடாயப்‌ படுததப்படடுள்ளேன்‌ என்பதை 
இங்கு தெளிவுபடுத்தியாக வேண்டும்‌. 


'வடடார வழக்குச்‌ சொலலகராதி' என்னும தலைப்பில இந்நூல்‌ 
நான்காவதாக வெளிவநதுளளது கி. ராஜஐநாராயணனின “வடடார 
வழக்குச்‌ சொல்லகராதி: (1982), பெருமாள முருகனின்‌ கொங்கு 
வட்டாரச சொல்லகராதி' (2000) கே. ஜீவபாரதி, வே. எழிலமுதது 
ஆகியோரின்‌ “ஜீவா தொகுத்த வழககுச்‌ சொல்லகராது' (2001), 
ஆகியன முதல்‌ மூன்று நூல்களாகும்‌. இத்தலைப்பில்‌ அல்லாமல்‌ 
வெளிவந்துள்ள மற்றொரு நரல்‌ லேனா தமிழவாணனின்‌ 'வட்டடாரச்‌ 
சொறகளும்‌ விளக்கங்களும்‌' (1987). இவற்றுள்‌ கி.ரா வை ௨௫ 
மாதிரியாகக்‌ கொண்டு தொகுக்கப்பட்டுள்ளனவாகப்‌ பெருமாள்‌ 
முருகனின்‌ நூலையும்‌, ௮. கா. பெருமாளின்‌ இத்நூலையும குறிப்‌ 
பிடலாம. இவ்வமைப்பில்‌ வட்டார வழககுச சொல்லகராதி 
வரிசையில்‌ இந்நூல்‌ மூன்றாவது இடத்தைப்‌ பெறுகிறது. 

அகராதிக்கான சொல்தேர்வு, பதிவுமுறை, பொருள்‌ விளக்கம்‌ 
ஆகிய அனைத்திலும்‌ இம்மூனறு அகராதிகளுக்கும பொதுவான 
ஓ அணுகுமுறையை உணரமுடியும்‌. குறிப்பாக, வடடாரம்‌ (762100) 
எனபதற்கும்‌, அவ்வட்டாரத்தில்‌ வழஙகும வழக்குச்‌ சொற்களுக்கும 
இம்மூனறு அகராதஇகள தரும்‌ விளக்கததை இவற்றை ஒரு குடைக்கீழ்‌ 
கொண்டுவரும்‌ அடிப்படைக காரணியாகக கொள்ளலாம்‌. இ. ரா. 
வட்டார வழககு௪ சொல்‌ என்பதைக கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார்‌. 


இருமல என்கிற வார்த்தையை எலலாத தமிழர்களும்‌ 
அதறிவாசகள்‌. “தொறத்தல' என்று சொன்னாலும்‌ 
இருமல்தான எனபது பல பகுதித தமிழ்‌ மககளுக்குத்‌ 
தெரியாது இப்படிக குறிப்பிடட ஒரு வார்த்தை ஒரு 


குறிப்பிட்ட அர்த்தத்தில்‌ புழக்கத்தில்‌ இருக்குமானால்‌ 
அதுதான்‌ வட்டார வழக்குச்‌ சொல்‌ என்று சொல்லப்‌ 
படுகிறது. (ப 5) 


பெருமாள்‌ முருகன இன்னும்‌ சற்று விரிவாக, 


பொதுமொழியிலிருந்து பொருள்‌ அளவில்‌ வேறுபடடு 
நிற்கும சொற்களையே வட்டாரச சொல்‌ என்குிதோம்‌. 
கருதத்தக்க அளவில உசசரிப்பு வேறுபாடு இருப்பினும்‌ 
அதையும்‌ வட்டாரச சொல்‌ என்றே கொள்ளலாம்‌. 
வட்டாரச்‌ சொல்‌ என்பதைப்‌ பொது வழக்கில்‌ 
இருக்கும ஒரு சொல்‌, பொதுப்‌ பொருளிலிருந்து 
வேறுபட்ட பொருளில்‌ வழங்குதல்‌; ஒரு சொல்‌ குறிப்‌ 
பிட்ட வட்டாரத்தில்‌ மடடுமே வழங்க, புறிநது 
கொள்ளப்படுதல்‌; பொது வழக்குச சொல்லாக 
இருப்பினும்‌ தஇரிநது, உச்சரிப்பில்‌ வேறு சொல்போலத்‌ 
தோற்றம்‌ தருதல்‌ என மூன்று நிலைகளில்‌ புரிந்து 
கொள்ள முடியும்‌. (ப.75) 


என்று குறிப்பிடுகிறார்‌. அ.கா. பெருமாள்‌, இவவிருவரையும்‌ 
முன்னோடிகளாகக்‌ கொள்வதன்‌ மூலம்‌ வட்டார வழக்குச்‌ 
சொல்லை அவர்கள்‌ வழியே விளஙகிக்‌ கொளகிறார்‌. 


அகராதித்‌ தொகுப்பு நெறிமுறையை வகுத்துக்‌ கொணட 
நிலையிலும்‌, பிரச்சினைகளை எதிர்கொண்டு தாம்‌ எடுத்த 
நிலைப்பாடுகளிலும்‌ இம்மூனறு அகராதிகளுக்கிடையே 
ஒறறுமையைக்‌ காணமுடிகிறது. எடுததுக்காட்டடாக, வட்டார 
வழக்குச்‌ சொறகளில்‌ காணும்‌ சாதிய அடையாளத்தைக்‌ குறிப்பிட 
லாம. மூவருமே சாதி அடையாளத்தைத்‌ தவிர்க்க முற்பட்டிருக 
கின்றனர்‌. இந்நூலாசிரியர்‌, 


நாஞ்சில்‌ நாட்டுக்‌ கிராமஙகளிலிருநது நாகர்கோவில்‌ 
நகரத்துக்குக்‌ குடியேறிய சாதியினா சாதி வழக்காறு 
களிலிருந்து அத்நியப்பட்டுக்கொண்டு வருவதைப்‌ 
போலவே சாதிக்கே உரிமையுடைய சொற்களைத்‌ 
தவாததுப்‌ பேசுவதில்‌ கவனமாக இருக்கின்றனர்‌. சாதிக்‌ 
கலவரம்‌ அதிகம்‌ நிகழும்‌ தென்மாவட்டஙகளில்‌ இது 
போன்ற விஷயஙகளைக கூறுவதில நாட்டார்‌ 
வழக்காற்றியல ஆய்வாளனுக்குப்‌ பெரும்‌ இக்கல்‌ 
வருகிறது. இதறகு ஒரே வழி தவிர்பபதுதான்‌ என்று 
முடிவு செய்தேன்‌. 

என்று குறிப்பிட்டுள்ளார்‌. இருநதாலும்‌, மூவருமே சாதிய 

அடையாளததிற்குள்‌ அகப்பட்டுள்ளனர்‌ என்பதை அகராஇப்‌ 

பதிவுகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இது வட்டார 


வழககுச்‌ சொற்களில்‌ தவிர்கக முடியாதது. உணர்வுப்பூர்வமாகச 
சாதி அடையாளத்தைத தவிர்க்க முயற்சிகள மேற்கொண்ட பின்னும்‌ 
கூட நுடபமாகச்‌ சாதி அடையாளம பொதிந்திருக்கலாம எனப்‌ 
பெருமாள்‌ முருகன கூறுவதுதான யதார்ததம (ப... மொழியியல 
அடிபபடையிலான வட்டாரக்‌ திளைமொழி அகராதியும (621018 
08௦௦ ஸ௦பு) இப்பிரச்சினைககு உட்படாமல்‌ இருகக முடியாது. 


இதேபோன்று வட்டார வழககின்‌ வழக்காற்று எல்லையை 
வரையறுத்தல (கரிசல்‌ காடு, கொஙகுநாடு, நாஞ்சில்‌ நாடு), பல்வேறு 
சாதியினரை அடையாளம காட்டும்‌ வழக்கு வேறுபாடுகளைத்‌ 
தமிழ்‌ எழுத்துகளில காட்ட இயலாமை, பிரச்சினைக்குரிய அகராதிப்‌ 
பதிவுகள்‌ (குமபகோணம, தென்காசி உபசாரம) என இம்மூன்று 
நூல்களில மையம்‌ கொண்டிருக்கும்‌ பிரச்சினைகளும்‌ பொது 
வானவை. 


மற்றொரு பொதுக்கூறாக, அகராதிப்‌ பதிவின பொருள 
விளககத்தைக்‌ கூறலாம்‌. இப்பொருள்‌ விளக்கம்‌ இவ்வகை 
அகராதிகளை 'நோக்கீட்டு நூல்‌' அலலது பார்வை நூல்‌' எனனும்‌ 
தளததிலிருந்து கூடுதலாக “வா௫ிப்பு நூல்‌' தளத்திற்கு ஏற்றியுள்ளது 
இதன விளைவுதான்‌ சிறுகதை, புதினம, போல இந்த அகராதிகள 
வாசகா பார்வையைக்‌ கவாந்தது எனலாம்‌. எடுத்துக்கா டாக, 
'இண்டமபுதர்‌' என்னும்‌ கரிசல காட்டு வழககுக்குப்‌ பொருள்‌ 
தெரியாமல்‌ இ.றரா. வின்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதியைப்‌ 
பார்த்தவர்களைவிட. ஒரு புதினத்தைப்‌ போல அதனை வாசித்துப்‌ 
பொருள்‌ புரிந்தகொண்ட வாசகர்களே அதிகமாயிருப்பர்‌. 


இணடம புதர்‌: இண்டு எனறு ஒருவகை முள்ச்செடி 
புதராய்‌ மண்டி வளர்நதிருக்கும்‌. அதனுடைய முள்‌ 
அமைபபு ஒரு விநோதமானது. கையை உளனளே 
விடும்போது ஓனறும செய்யாது கையை இழுககும்‌ 
போது விடாது. தூண்டிலை விழுங்கிய மீனின்‌ 
கதைதான. இந்தப்‌ புதருக்குள்‌ ஒருவன்‌ தலையைக 
கொடுத்துக்‌ கொண்டால்‌ அவன்‌ பாட்டைச்‌ சொல்ல 
வேணடாம்‌ புருஷனைப பறிகொடுதது விட்டுத தக்க 
துணையும்‌ அதரவும இல்லாமல்‌ துனபுறும்‌ பெண்‌ 
தன நிலையை இபபடிச்‌ சொல்லி அழுகிறாள 
“இண்டம்‌ புதாவிடு நீங்க 
இனம்‌ பெருத்த நங்கோடு உஙக 
இனமெலலாம்‌ ஓஒண்ணலலோ நான்‌ 
ஏலக்காய்‌ துண்டுபட்டேன்‌” ஒப்பு (பூ 29) 


இணடம புதர்‌ என்னும்‌ சொற்பதிவின இப்பொருளை 
வாசிககுமபோது ஒரு சாதாரண அகராதியின்‌ சொற்பதிவுத்‌ 
தேர்வு, பொருள கூறும முறை அ௫யெவறறில இவ்‌அகராதிகள்‌ 


8 


வேறுபடும விதததை உணரரமுடியும. இருபபினும்‌ ௮.கா பெருமாள்‌ 
ஒவ்வொரு அகராதிப்‌ பதிவிலும சாதாரண பொது அகராதியின 
பொருள விளக்கப்பானமையைப்‌ பின்பற்றியது கி.ரா.வின்‌ 
அகராதியைக காட்டிலும்‌ பொது அகராதியின்‌ தன்மைக்கு நாஞ்சில்‌ 
நாடடு வட்டார வழக்குச௪ சொல்லகராதியை நெருககியுள்ளது 
குறிப்பிடத்தக்கது 

எலலாவறறுக்கும்‌ மேலாக இக கி.ரா. வகை அகராதிகளின 
சொல்தேர்வுக்கான மூலாதாரஙகள்‌ பறறி முககியமாக இஙகுக்‌ 
குறிபபிட வேண்டும்‌. எழுத்துத தமிழுக்கு ஓர்‌ அகராதியை 
உருவாக்குவதைக காடடிலும்‌ பேச்சுத்‌ தமிழுககு ஓர்‌ அகராதியை 
உருவாக்குவது கடினமான பணி, மொழியியல்‌ இப்பணியை 
மேற்கொளள எளிதான வழிமுறைகளை வகுத்துளளது. அனால்‌, 
மேறகாணும்‌ அகராதிகள்‌ வட்டாரரீதியாக நேரடியான கள 
ஆயவை மேறகொணடு கிளைமொழிகளை ஆராயந்து சொல 
தேர்வை மேறகொள்ளும்‌ மொழியியல்‌ படிநிலைகளைப்‌ பின்பற்ற 
வில்லை, எழுத்தில்‌ இடம்‌ பெறறுள்ள வழக்குச சொற்களைத்‌ 
தொகுபபதிலேயே அதிக ஆரவம்‌ காட்டியுள்ளன. இதன்‌ விளைவாக 
இவ்‌ அகராதிக்‌ கலைஞர்கள்‌ தேர்வு செயத ஆதாரமூலங்கள்‌ 
கூடுதலாகத துறைசார்புடையதாக அமைநதுள்ளது இங்குக 
குறிப்பிடத்தககது. அகராதியியல்‌ வரலாற்றில்‌ சமீபக்காலப்‌ படிநிலை 
வளாச்சியாக இதனைக்‌ கருதலாம. இதனை விளங்கிக்‌ கொள 
வதற்குப்‌ பின்னணியாகத்‌ தமிழ்‌ அகராதியியல வரலாறு பற்றிய 
சிறுகுறிப்பு இங்குப்‌ பொருத்தமாக அமையும்‌ 


தமிழ அகராதியியல வரலாறு தொல்காப்பிய உரியியல்‌, நிகண்டு, 
அகராதி, கலைககளஞ்சியம்‌ என நானகு வளர்ச்சிப படிநிலைகளைக்‌ 
கொண்டது. தொல்காபபிய உரியியல்‌, உரிசசொறகளின்‌ 
பொருண்மைப்‌ பரப்பை விளக்குகிறது. இது அகராதியியல 
வரலாற்றின்‌ முதல்‌ வளாச்சிப்‌ படிநிலை. இத்துடன்‌ பல சொற்களின்‌ 
பயன்பாட்டுப்‌ பரப்பையும்‌ தொல்காப்பியம விளக்குகிறது இதன்‌ 
மூலம்‌ இரண்டாயிரம்‌ அண்டுகளுக்கு முன்னரே அகராதிக்கான 
கருத்துருவாக்கம்‌ உருக்கொண்ட சிறப்பு தமிழுக்குக்‌ கிட்டியுள்ளது. 


எட்டாம்‌ நூறறாண்டில்‌ பிஙகலம்‌ என்னும நிகண்டுவகை 
தோன்றிய பினனரும்‌ அது உரிச்சொல்‌, உரிச்சொற பனுவல்‌ 
என அழைககபபடடது இவ்‌ வரலாற்றுப்‌ பாதையின தொடாச்சியை 
உறுதிப்படுததுகிறது. சொறகளையும்‌ சொற்பொருளையும்‌ 
மனபபாடம்‌ செயயும்‌ நோக்கததில்‌ பா வடிவிலமைநத 
இந்திகண்டுகள்‌ இலக்கணமரபில ஆழவேரூன்றியவை சொல 
வளர்ச்சியை இலக்கணத்திலிருநது தனியொரு அங்கமாக 
வளர்ததெடுகக மூயனற முயற்சியின்‌ திருவினையாக்கம்‌ இவ்வகை 
அகராதி உருவாக்கம்‌ எனலாம, இலக்கணக்‌ கலைஞர்களே 
இவ்வுருவாக்கத்தின்‌ சிற்பிகளாகத்‌ திகழ்ந்தனர்‌. பினனர்‌ பதினேழாம்‌ 


9 


நூற்றாணடு தொடங்கி அகராதி வகைகள்‌ தமிழில தோன்ற 
அரம்பிததன இன்றுவரை எத்தனையோ வகை அகராதிகள்‌ 
தொகுக்கபபட்டுவிட்டன. 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ மொழியையும்‌ சமூதாய மெய்மைகளின்‌ 
ஓா அங்கமாகக்‌ கருதும மனபபோக்கு மொழியறிஞரிடையே 
வளர்நதது. மொழிக்கும்‌ சமூகத்திற்குமிடையேயுள்ள உறவு, மொழிப 
பயன்பாடடில்‌ சமூகப்‌ பொருளாதாரத்தின்‌ ஆளுமை ஆகியன 
மொழியினங்களுக்கான காரணிகளாகக கருதப்பட்டபோது 
வடடாரமும்‌ அது நிர்ணயித்த பேச்சு வழக்காறும்‌ முக்கியத்துவம்‌ 
பெறறன பேச்சு மொழி மொழியியலாளரின்‌ ஆய்வுப்‌ பொருளானது. 
மொழிப்‌ பொதுமைகளை (181தப0826 ॥ா11279818) நிறுவுவதையே 
நோககமாகக்‌ கொண்ட மொழியாராய்ச்சி மொழிகளிடையே 
காணப்படும்‌ வேறுபாடுகளும்‌ முக்கியமானது என உணர்நதது. 
ஒரு மொழியின இவ்‌ வேறுபாடுகளை விளக்கினால்‌ மட்டுமே 
ஒரு மொழியை முழுமையாக விளக்க மூடியும்‌. பொதுப்‌ 
பேசசுமொழியும்‌ அதன்‌ பல்வேறு கிளைமொழிகளும்‌ மொழியியலில்‌ 
முககியத்துவம்‌ பெற்றது இவ்வாறே. வட்டார வழக்கு ஆய்வும்‌, 
வடடார வழக்குச்‌ சொல்லகராதி உருவாக்கமும்‌ இவற்றின 
வெளிப்பாடுகளாகும்‌ 


மொழியியல்‌ அடிப்படையிலான அகராதிகளைப்‌ போன்றே 
கி.ரா. வகை அகராதிகளும்‌ கள ஆய்வு, தகவல்‌ சேகரம்‌, தரவு 
என ஓர்‌ அகராதி உருவாக்க முயற்சியின படிநிலைகளைக 
கொண்டிருநதாலும்‌ நிகணடு உருவாக்கம்‌ இலக்கியப பிரதிகளை 
பும்ாகரு (615) ஆதார மூலங்களாகக கொண்டது போன்ற இவ்‌ 
அணுகுமுறை சிததாந்தத்தை இக க.ரஈா. வகை அகராதி 
உருவாக்கத்திலும்‌ காணமுடிகிறது. இவ்வணுகுமுறை அகராதிக்‌ 
கலைஞனை அடையாளம காட்டிவிடுகிறது என்பது இங்குக்‌ 
குறிப்பிடத்தககது 

கி.ரா. இலக்கியக்‌ கலைஞர்‌ (118780 81181) என்ற வகையிலும்‌, 
பெருமாள்‌ மூருகன மற்றும்‌ ௮.கா. பெருமாளும்‌ இலககியம்‌, 
கூடுதலாக நாட்டார்‌ வழககாற்றியல்‌ கலைஞர்கள்‌ என்ற வகையிலும்‌ 
அவரவர்‌ அகராதிகளில எளிதாக இனங்காணபபடுகின்றனர்‌. 
தததம துறையறிவுசார்‌ புலமையை இவர்களே மூனனுரையில 
குறிப்பிட்டிருந்தாலும கையாணடுள்ள சொல்வகைத்‌ தேர்வ, 
பொருள்‌ விளக்கம்‌, பொருள்‌ விளககததின்‌ மொழிநடை அகியவை 
தொகுபபாளனைப்‌ பிரதிபலிககும கண்ணாடி பிம்பஙகளாகத 
திகழ்கின்றன. 

கி.ரா.வின்‌ அகராதியை இலக்கியக்‌ கதைமாந்தர்‌ பேசும்‌ 
குறிப்பிடட. வடடார வழககாற்றுச்‌ சாயலோடு தொகுக்கப்பட்டுள்ள 
அகராதியெனக்‌ குறிப்பிட்டால்‌ நாட்டார்‌ மறறும்‌ நாட்டா கதைப்‌ 
பாடல்‌ உடபட நாடடுப்புற மககளின்‌ வட்டார வழக்குச்‌ சாயலோடு 


10 


தொகுக்கப்பட்டுள்ள அகராதியென ௮.கா பெருமாளின்‌ 
அகராதியை வகைப்படுத்தலாம்‌. நாஞ்சில்‌ நாட்டு வில்லிசைப்‌ 
பாடல்கள்‌, நாஞ்சில்‌ நாட்டின்‌ பின்னணியில எழுதப்பட்ட 
நாவல்கள்‌, சிறுகதைகள்‌, நாஞ்சில நாட்டுப்‌ பாடல்கள்‌, விடுகதைகள்‌, 
பழமொழிகள்‌, நம்பிக்கைகள்‌, நாட்டா விளையாடடுக்கள்‌, 
பொதுவான வழக்காறுகள்‌ அகியன சொல்‌ தேர்விற்கான 
அதாரமூலங்கள்‌ என ஆகிரியர்‌ குறிப்பிடுகிறார. இம்‌ மூலங்கள்‌ 
காலத்தால்‌ மறககபபட்டு வரும்போது இச்‌ சொறகளுள்‌ பலவும்‌ 
மறக்கப்பட்டுவிடும்‌. இவ்வாறு ஏற்கனவே மறைந்துபோன சொற்கள்‌ 
ஏராளம்‌. இந்நூலாசிரியர்‌ சொல்‌ தேர்வுககான மூல ஆதாரங்களாக 
இவற்றைக கொள்வதால்‌ மறையவிருக்கும்‌ பல சொற்களை 
ஆவணப்படுத்திப்‌ பாதுகாத்த பெரும்பணியைச்‌ செய்துள்ளார்‌. 

சாதாரணமாகப்‌ பேச்சுவழககில்‌ மட்டுமே இடம பெற்றிருக்கிற 
ஒரு சொல்‌ சாதி, சமய, வட்டார எல்லைகளைக்‌ கடந்து மொழிப்‌ 
பொதுதநிலையாக்கம்‌ ((8ஊ2௭௨௨6 5(வஊர்கா01ச110010) பெற வேண்டும்‌. 
பின்னர்‌ ௮ச்சொல எழுதது மொழியில்‌ இடம்‌ பெற்று அகராதியின்‌ 
நுழைவிற்குத்‌ தகுதிபெறுகிறது. எழுத்தில்‌ இடம்‌ பெற்றாலும்‌ 
பொதுநிலையாக்கத்திற்கு உள்ளாகாமல்‌ பேச்சு வழக்கிலேயே 
பல சொற்கள்‌ தங்கி விடுவதுண்டு. கதைகளிலும்‌ புதினங்களிலும 
இடம்பெறும வட்டாரச சொறகள்‌ இவ்வெழுத்துத்‌ தகுதியைப்‌ 
பெறுவதால்‌ மட்டுமே பொது அகராதியின்‌ பதிவு நுழைவுக்குத்‌ 
தகுதிச்‌ சான்று பெற்றுவிட்டதாகக்‌ கூற முடியாது. பொது 
நிலையாக்க வரையறைகளுக்குக கட்டுப்பட்டு வரும வட்டார 
வழககுச்‌ சொல்‌ மடடுமே பொது அகராதியில்‌ இடம்‌ பெறவியலும 
அதுவரைக்கும பொது அகராதியின நுழைவிற்காகக்‌ காத்திருக்கும்‌ 
வட்டாரச்‌ சொறகளின்‌ 'காத்திருப்போ பட்டியலாக' இவ்‌ 
அகராதிகளைக்‌ கருதலாம்‌. இவ்‌ வரிசையில்‌ நாஞ்சில்‌ நாட்டு 
வட.டார வழக்குச்‌ சொற்களின்‌ முதன்மைக காத்திருபபோர்‌ 
பட்டியலாக இந்நூலை உருவாககியுள்ள பெருமாள்‌ எல்லா 
வகையிலும்‌ பாராட்டிற்குரியவர்‌. 

அ.கா.பெருமாள்‌ அகராதிக்‌ கலைஞர்‌ என்று தம்மை 
முன்னிறுத்துவதைக்‌ காட்டிலும்‌ ஒரு நாட்டார்‌ வழக்காற்றியல 
ஆய்வாளர்‌ என்றே தமமைப்‌ பதிவுதோறும்‌ அடையாளம்‌ காட்டிக்‌ 
கொள்கிறார்‌. இவ அணுகுமுறையால்‌ ஒவ்வொரு பதிவின்‌ பொருள்‌ 
விளக்கமும்‌ நாட்டுப்புற மண்வாசனை பெறுகிறது. இ.ரா.வின்‌ 
அகராதியில்‌ இலக்கிய வாசனையை நம்மையும அறியாமல்‌ நுகர்வது 
போன்ற உணாவு இவ அகராதியின பதிவுகளை வாசிக்கும்போதும 
ஏற்படுகிறது இவ உணர்வை அகராதி தொகுபபாளரின்‌ புலச்சார்பும்‌ 
துறைவழக்கும்‌ (168181) ஊட்டிவிடுகின்றன. 


அகராதி உருவாக்கததில சொற்பதிவுகளுக்கான பொருள்‌ 
விளக்கம்‌ கூடுதலாகப்‌ பணபாட்டுச௪ சொற்களிலே சிறப்படைகிறது 


11 


எனபர்‌ அகராஇயியல கலைஞர்‌ இவ அகராதுியில உட்படுததப்‌ 
பட்டுளள தலைச சொற்களுள (11680 80106) பெருமபாலானவை 
நாஞூல நாட்டுக்கேயுரிய வட்டாரப்‌ பண்பாடு குறிததவையாதலால்‌ 
ஒவ்வொரு பதிவின பொருள்‌ விளககமும்‌ சிறபபாகவே அமைந்‌ 
துள்ளது. பொருள்‌ விளககம்‌, எடுத்துக்காடடு, மேற்கோள, விளக்கப்‌ 
படம்‌, குறுக்கு நோக்கீடு என எல்லாக்‌ கூறுகளும்‌ அமைநத 
பொதுவான ஒரு வடடார வழககுசி சொலலகராதி என்பதைக்‌ 
காடடிலும ஒரு குறிப்பிடட துறை சாந்த அகராதியின்‌ (50்‌- 
7601 08960 01௦110௨0௩) சாயலைப பெறறு இநநூல்‌ விளங்குகிறது. 
அகராதிப்‌ பொருள விளககததின்‌ மறறொரு முகமாகக கருதப்படும 
இலக்கணப்பண்பு விளக்கம்‌ பதிவுகளில்‌ இடம்பெறாதது நாட்டார்‌ 
வழக்காற்றியல்‌ துறைசார்‌ அகராதியொனறின்‌ சாயலுக்கு இந்‌ 
நாரலைத்‌ தகுதிப்படுத்திவிடுகிறது. இதுதான இவ அகராதியைப 
பார்வை நூல்‌ தளததிலிருந்து வாசிப்பு நூல தளத்திற்கு ஏறறி 
விடுகிறது. 

ஒவ்வொரு அகராதிப்‌ பதிவின்‌ விளககமும்‌ சுருக்கமாக, மயக்க 
மின்றிப்‌ பொருள வரையறையுடன்‌ தெளிவாக எளிய நடையில்‌ 
தரப்படடுள்ளது இம்முயற்சியில்‌ கி ரா. வகை அகராதிகள்‌ மூன்றுமே 
தன்னிறைவு பெறறிருந்தாலும்‌ ஓர்‌ அகராதியின்‌ முழுமையை 
அடைய இயலாத குறை திட்டமிடலிலும்‌ அச்சுப்படி உருவாக்கத 
திலும்‌ உள்ளதை இங்குக்‌ குறிப்பிடாமல இருகக முடியாது. ஓர்‌ 
அகராதி உருவாககம, உருவாக்கம (116ற088110), பதிப்பு (6ய1- 
11), அச்சுப்படி உருவாககம்‌ (1160௨81101 07 றா655 000) என மூன்று 
முதனமைப படிநிலைகளை உடையது. இவறறுள்‌ உருவாககத 
இன படிநிலைகளாகத்‌ திட்டமிடல்‌ (1ஊபத), அகராதஇச்‌ சொல்‌ 
தொகுபபு (0011600400), சொல தோவு (5616801100) என்பதைக்‌ குறிப்‌ 
பிடுவா படப்பு தலைச்‌ சொல தோவு ($616010௩ ௦4 1680ம்‌ 17010), 
ஒலிப்பு உசசரிப்பு - ஒலிபெயர்ப்பு (5$0611112 றா0௩ப1௦187101 - (1805- 
1116181100), இலக்கண விளக்கம்‌ (ாஉ௱௫௨1108] 6021காக(100), பொருள்‌ 
விளக்கம / வரையறை (16882 / ம210ர்‌1௦) எனனும்‌ படிநிலைகளை 
உள்ளடககியது. அச்சுபபடி உருவாக்கம்‌ அகராதிச்சொல அமைப்பு 
(போவதோ! ௦18 ஊரா) உததிகளின பயனபாடு (066 011௦1௨1018), 
முன்னுரை உருவாக்கம்‌ (ராத 11170000(100), பயனாளர்‌ வழிகாட்டி 
(ப56 தய0611188) என்னும்‌ பகுதிகள கொண்டது. ஓா அகராதி 
இவ்வமைப்பில உருவாக்கப்‌ பெற வேண்டும்‌ எனபதோடு அதன்‌ 
முன்னுரை இதனை எடுததுத்‌ காட்டுக்களுடன்‌ விளககித தன்னிலை 
விளககம தரவேண்டும்‌ பொதுவாக, இவ்வமைப்பில கி ரா. வகை 
அகராதிகள்‌ அமையவில்லை எனச்‌ சுட்டிக காட்டுவது இங்குத்‌ 
தவிர்க்க முடியாதது. இருந்தாலும்‌ அகராதியியல்‌ துறை சார்ந்த 
இவ்விமர்சனம்‌ எநத வகையிலும்‌ இவவகை அகராதிக கலைஞர்‌ 
களின்‌ துறையறிவையும்‌ முயற்சியையும குறைதது மதிபபிடுவதை 
நோககமாகக்‌ கொண்டதன்று. 


12 


இந்தாலாசிரியர்‌ நாட்டார்‌ வழக்காற்றியலை ஆழமாகக்‌ கற்றவர்‌; 
தஇடடதடட இருபததைநது ஆண்டுகளாக இத்துறையில்‌ ஆய்வுகள 
மேற்கொண்டு நாற்பதுக்கு மேற்பட்ட ஆயவு நூல்களை எழுதியவர்‌; 
ஓர்‌ அகராதியைத்‌ தொகுப்பதிலுள்ள அனைதது இடர்ப்பாடுகளை 
யும்‌ தனிமனிதராக எதிர்கொண்டவர்‌. மேலே காட்டிய எல்லா 
நிலைகளிலும்‌ கடினமான தேடலுககுப்பின இப்பணி நாலாககம்‌ 
பெற்றுளளது.. மேலே அகராதியின்‌ அமைப்புப பற்றித்‌ தரபபட்டி 
ருககும்‌ பொதுவான குறிபபு இப்பணியில்‌ ஈடுபடும்‌ பிறதுறை 
வலலுநார்ககு இனிவரும்‌ காலங்களில பயன்படலாம்‌ என்னும்‌ 
கருத்திலேயே தரப்பட்டுளளது. எல்லாவறறையும விட ஒரு வட்டார 
வழக்குச்‌ சொல்லகராதியில துறைதோறும வழங்கும்‌ வழக்குச்‌ 
சொறகளும்‌ இடம்டெறும வகையில்‌ அந்தந்த துறைசார்‌ அறிஞர்கள்‌ 
ஏற்கவேண்டிய அகராதிப்‌ பணிக்கான அகராதி நெறிமுறை இங்கு 
வலியறுத்தபபடுகனறது எனபது பொருத்தமாக இருககும்‌ 


தமிழிலுள்ள அனைத்து வட்டாரச்‌ சொறகளும்‌ சேகரிககப்பட்டு 
ஒரு முழுமையான வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி ஒரு காலத்தில்‌ 
வெளிவரததான்‌ போகிறது என்பது கி.ரா. வின்‌ தீர்க்கதரிசனம்‌. 
இதற்கான ஒரு பங்களிப்பாக இநநரலையும கருதலாம்‌. நாட்டார்‌ 
வழக்காறறுச்‌ சார்போடு நாஞ்சில்‌ நாட்டு வட்டார வழக்குச 
சொற்கள்‌ இந்நாலில தொகுத்தளிக்கப்பட்‌்டி ருக்கினறன. இதனமூலம்‌ 
௮.கா. பெருமாள்‌ ஒரு வட்டார வழககுச்‌ சொல்லகராதியில்‌ 
நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ அய்வாளனின்‌ பங்கை உறுதிபபடுத்தி 
யிருப்பதுடன்‌ நாஞ்சில்‌ நாட்டு வட்டார வழக்குச சொல்லகராதி 
உருவாக்கத்தில தம்‌ பங்கைச்‌ சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார்‌. 
கலவிசார்‌ ஆய்வைப்‌ பொறுத்தவரையில்‌ நாடடரர வழக்காற்றி 
யலின மறறொரு பரிமாணத்தை ஆய்வறிஞர்க்குக்‌ கோடுகாட்டி 
யுள்ளார்‌, 

இ.ரா. வின்‌ தீர்ககதரிசனம்‌ அறிவியல்‌ அணுகுமுறையோடு 
கூடிய ஒரு வட்டார வழக்குச்‌ சொல்லகராதியின்‌ முழுமை தோசகிய 
எதிர்பார்ப்பு. தமிழிலக்கியக்‌ கலைஞர்களும நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ 
அறிஞர்களும்‌ வட்டார வழககுச்‌ சொற்களை அவணப்படுததுவதில்‌ 
தத்தம்‌ பங்கிற்குப்‌ பிள்ளையார்‌ சுழி போட்டுள்ளனர்‌. இவற்றைத்‌ 
தொடர்ந்து இன்னும்‌ சில அகராதிகள்‌ வெளிவரலாம. அவை 
முழுமையான வடடார வழக்குச சொல்லகராதிக்கு உதவலாம்‌. 
இருநதாலும இவாகளோடு கைகோர்ததுக்‌ கொண்டு இத்துறையில்‌ 
செயல்திறம கொண்டவர்கள்‌ இததகைய அகராதி உருவாக்கத்திற்குத்‌ 
தம பங்கைச்‌ செலுத்த வேண்டும்‌. இலக்கணமும்‌ மொழியியலும்‌ 
அறிந்தவர்கள்‌ இந்நூரலைச்‌ செப்பனிடுவார்கள்‌ என்னும்‌ 
இநநாலாகசிரியரின்‌ எதிர்பார்ப்பும இதனையே மையபபடுத்துகிறது 
இந்த எதிர்பார்ப்பை அகராதித்‌ தொகுப்பில்‌ சிறப்புத்‌ தகுதிபடைத்த 
மொழியியலார்‌ எப்போது நிறைவேற்றப போகின்றனர்‌? கி.ரா 


13 


மறறும்‌ பெருமாள்‌ முருகனோடு ௮. கா. பெருமாளும்‌ காத்திருக்கிறார்‌. 
நாடடார்‌ வழககாற்றியல்‌ தமக்கிறுத்த அகராதிப்‌ பணியைத 
தன்னளவில்‌ செம்மையடன்‌ நிறைவுசெய்துள்ள அவருக்கு நம்‌ 
வாழ்த்துகள்‌. 


276, விநாயக நகர்‌ சு. இராசாராம்‌ 


தெ. தி. இந்துககல்லூரி பின்புறம்‌ 
நாகர்கோவில்‌ 629 00.2 


முகவுரை 


[17 ஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி என்ற இந்த நூலைத்‌ 
தொகுப்பதற்கு முழுமையான தகுதிகள்‌ எனக்கு இல்லை என்பதை 
நன்றாகத்‌ தெரிந்துகொண்ட. பின்புதான்‌ இதைத்‌ தொகுத்திருக்‌ 
கிறேன்‌. முப்பது வருஷங்களுக்கு முன்னால்‌ எம்‌.௪. பாடத்திட்டத்தில்‌ 
இருந்த நன்னூலையும்‌, தொல்காப்பியத்தையும்‌, மொழியியலையும்‌ 
மனப்பாடம்‌ செய்து வைத்திருந்த பகுதிகளைக்‌ கொஞ்சமும்‌ 
பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில்‌ பணிபுரிகின்ற என்னிடம்‌ 
அவை மட்கிபபோய்விட்ட தருணத்தில்தான்‌ இந்த அகராதியைத்‌ 
தொகுத்திருக்கிறேன்‌. 


நான அடிப்படையில்‌ நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ ஆய்வாளன்‌. 
வழக்காறுகளை அவணப்படுத்த வேண்டும்‌ என்று மனதில்‌ ஊறிய 
எண்ணமும, வேகமும்தான்‌ எனனை இந்த அகராதியைத்‌ தொகுக்க 
வைத்திருககின்றன. ஒரு வகையில்‌ கரிசல்‌ வட்டாரச்‌ சொற்களைத்‌ 
தொகுத்த கி. ராஜநாராயணனும்‌, கொங்கு வட்டாரச்‌ சொற்களைத்‌ 
தொகுத்த பெருமாள்‌ முருகனும்‌ எனக்கு முன்னோடிகள்‌. 

நாட்டார்‌ வழக்காற்றுப்‌ புத்தகங்களின்‌ வாசிப்பும்‌, கள 
ஆய்வுக்காகச்‌ செய்த பயணமும்‌ இவற்றில்‌ ஏற்பட்ட அனுபவமும்‌ 
என்னை இந்தப பணியைச்‌ செய்ய ஈடுபடுத்தியிருக்க வேண்டும்‌. 
இந்த அகராதி நூல்‌ என்னுடைய 41 அவது நூல்‌. தென்குமரி 
யின்‌ கதை என்ற என்‌ நூலுக்காக உழைத்ததை விட நிறையவே 
இந்த அகராதியைத்‌ தொகுக்க உழைத்திருக்கிறேன்‌. கள ஆய்வு 
மூலமும்‌, புத்தகஙகள்‌ மூலமும்‌ செய்திகளைச்‌ சேகரிப்பது எழுதுவது 
என்ற ஒரேமாதிரியான வேலையல்ல இது என்பதை இநத 
அகராதியைக்‌ தொகுக்கும்போது உணர்ந்தேன்‌. நான்‌ இப்படி 
ஒரு அகராதியைத்‌ தொகுத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌ என்றதும்‌, 
குறுஞ்சிரிப்போடு கூடிய பரிகாசத்தையும்‌, கண்டலையும்தான்‌ 
சிலரிடம எதிர்கொண்டேன்‌. என்‌ ஊக்கத்தைச்‌ சிதைப்பதற்குரிய 


15 


எல்லா அஸதிரங்களும்‌ என்மீது விழுநத பிறகுதான்‌ இநதத்‌ தொகுப்பு 
வேலையில்‌ முழுமூச்சாய ஈடுபடடேன. 


சுமா 28 வருஷங்களுககு முனபு, 1976 அளவில இருக்கலாம 
என்‌ அண்ணனின்‌ ஆஅசிரியா என்ற முறையில்‌ பேராசிரியர்‌ 
நா வானமாமலை அவாகளைப பார்ககப்‌ போயிருநதேன்‌. அவரது 
அறிவின்‌ வீசசோ படிப்பின்‌ அழமோ முழுமையாகத்‌ தெரியாத 
நிலையில தனிக்கலலூரி ஆசிரியராகத்தான அவரைச்‌ சந்திததேன. 
அவர்‌ பரிவோடு படிக்கச சொனன நூற்களின்‌ பெயாகளில்‌ 
சில இப்போது நினைவில்‌ இல்லை; அவர்‌ அனறு பழகிய விதம்‌ 
தான்‌ இனறு நினைவுககு வருகிறது, அது இன்றைககுபபோல்‌ 
இருக்கிறது. 

நா.வா. என்னிடம “நீ பிஎச௪.டி. ஆய்வுக்காக எதாவது ஒரு 
தலைப்பை எடுத்துக்கொளளுவது பெரிய விஷயமிலலை. இனறு 
வழக்கில உள்ள பல விஷயங்கள்‌ இன்னும கொஞ்ச நாளில்‌ 
மறைந்துவிடும்‌ பின்‌ எதையுமே பதிவு செயயமுடியாமல ஆகிவிடும்‌. 
உன்னால்‌ முடிந்த அளவுககு உனனைச்‌ சுற்றியுளள விஷயங்களை 
அவணப்படுதது” என்றார்‌ அவர்‌ நாஞ்சில்‌ நாட்டுப்‌ பாணியில 
சொன்ன வாசகங்களில்‌ சில இப்போதும்‌ மறக்க முடியவிலலை 
“நீ என்னதான்‌ சாடினாலும இலக்கியத்தில்‌ ரெம்பவும்‌ சாதிகக 
மாடடாய்‌. மிஞ்சி மிஞ்சிப்‌ போனால ஒரு கட்டுரைத்‌ தொகுதி 
யளவுககு மிஞசம்‌. நாட்டுப்புற இயலை நீ எடுததுக்கொள்‌. எதாவது 
செய்யமுடியும்‌” என்றா, 


நா.வா வைச சந்திதது நாலைந்து வருஷங்கள்‌ கழிதது மதுரைப 
பலகலைக்கழகததில்‌ பிஎச்‌ டி. ஆய்வுககுப பதிவு செய்தேன்‌. (1980) 
தலைபபு “நாஞசில்‌ நாட்டுச்‌ சிறுதெய்வங்கள”. அபபோது நாடடாா 
தெய்வம்‌ எனற சொல்‌ பரவலாக வழககில்‌ வரவில்லை. நா.வா. 
தயாரிததுக்‌ கொடுத்த கேள்விப்பட்டியலின்‌ அடிபபடையில்‌ செயது 
களைச்‌ சேகரிக்க அரம்பிததேன்‌. அநதச்‌ சமயததில அவர்‌ 
கலகத்தாவில்‌ இருந்தார்‌. அவா எனககு எழுதிய கடிதத்தில்‌ “சிறு 
தெய்வங்கள்‌ தொடர்பான தகவல்களுடன்‌ .. அதற்கே உரிய 
வடடார வழக்குச்‌ சொறகளையும்‌ குறித்து வைத்துக்கொள்‌; 
பின்னால்‌ பயனபடும” என்று எழுதியிருநதார்‌. ஒருவகையில்‌ 
இந்த அகராதித்‌ தொகுபபின மூலகாரணமே நா. வா வின்‌ இந்தச்‌ 
சிறுகடிதம்தான்‌ என்று நினைக்கிறேன்‌. 


ஏதோ காரணத்தால்‌, சிறுதெய்வங்கள்‌ ஆய்வைத்‌ தொடரவில்லை. 
அந்த ஆயவைப பாதியிலே விட்டுவிடடேன்‌. மறுபடியும்‌ 1989ல்‌ 
மதுரைப பல்கலைககழகததிலேயே பதிவ செய்தேன. தலைப்பு 
நாஞ்சில்‌ நாடடு வில்லிசைப்‌ பாடல்கள்‌. தலைபபுககுரிய ஏடுகளைத்‌ 
தேட ஆரம்பித்தேன்‌. அது புதிய அனுபவமாக இருந்தது, அப்போது 
அறுமுகப்பெருமாள்‌ நாடாரின்‌ பழககம்‌ கிடைத்தது. இவரது 


16 


உதவியுடன்‌ 42 விலலிசைப்‌ பாடல்களைச்‌ சேகரித்தேன்‌. இவற்றில்‌ 
பாதிக்கு மேல்‌ வழக்கில்‌ இல்லாதவை இதனால இநத வில்லிசைப்‌ 
பாடலகளில பல சொற்கஞுககுப்‌ பொருள தெரியாமல்‌ திகைத்தேன்‌. 
அபயபோதெல்லாம்‌ அறுமுகபபெருமாள நாடார்தான்‌ உதவினார்‌. 
மகப்பேறு நடககும்‌ அறை - மகபடேறு பாரப்பவர்‌ - மகப்பேற்றுக்‌ 
குரிய கத்தி இபபடி எல்லாவறறிறகும்‌ தனிததனி சொற்கள்‌ வில்லுப்‌ 
பாட்டில இருநதன பிராமணா வாழும்‌ தெருவை அகரம என்று 
குறிப்பதும்‌ சோதிடனைச்‌ சோதிரி என்பதும்‌ விலலிசைப 
பாடலகளில காணமுடிநதது. இப்படிப்‌ பல சொற்கள்‌ நாஞ்சில்‌ 
நாட்டிற்கே உரிய பேச்சுவழக்குச சொறகளாய்‌ உள்ளவை 
வில்லிசைப்‌ பாடல்களில இருந்ததைக்‌ கண்டேன்‌. 


இந்த முறை என்‌ ஆய்வு வழிகாடடியாக இருந்தவர்‌ டாக்டர்‌ 
வே. சிதம்பரநாதன்‌ இவர்‌ இப்போது தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ இருக்கிறார்‌ இவர்‌ மொழியியல துறையைச்‌ சார்ந்தவர்‌; 
என்னை சிரத்தையுடன்‌ நெறிபபடுத்தியவர்‌.வில்சைப்பாடல்களில்‌ 
காணப்படும்‌ சொற்களின்‌ சேகரிப்பைப்‌ பற்றி இவரிடம பேசியபோது 
இவர்‌ எல்லாச்‌ சொற்களையும்‌ முறைப்படியே தொகுதது அவற்றின்‌ 
பொருளையும்‌ சேர்த்து அய்வேட்டின பின்னிணைப்பில்‌ கொடுக்‌ 
கலாம்‌ என்றார்‌. 


என்‌ அய்வேட்டின்‌ பக்க வரையறை காரணமாக இநதச்‌ சொற்‌ 
களைப்‌ பின்னிணைப்பில சேர்கக முடியாமல்‌ ஆயிற்று. அதே 
சொற்களை இந்த அகராதியில்‌ கொடுத்திருக்கிறேன்‌ சில 
சொற்களுக்குப பொருள கண்டுபிடிக்க முடியவில்லை. அவற்றை 
இந்தத்‌ தொகுபபில்‌ சோககவிலலை. 


என முனைவர்‌ பட்ட அய்வைத்‌ தொடர்ந்து 17- 8 அண்டுகளாக 
நாஞ்சில்‌ நாட்டில்‌ பல்வேறு சந்தாப்பங்களில்‌ பல்வேறு காரணஙு 
களுககாகத தொடர்ந்து களஆயவு நடத்திக்கொணடி ருக்கிறேன்‌. 
தென்குமரியின்‌ கதை (கன்னியாகுமரி மாவட்ட வரலாறு) என்ற 
நூலை நாட்டார்‌ வழக்காற்றுச செயதிகளின்‌ அடிப்படையில்‌ 
எழுதுவது என்று தீர்மானித்து, செயலபட்ட பிறகு என்‌ பயணம்‌ 
மறுபடியும்‌ தொடாநதது. இந்தச சமயங்களில்‌ வட்டார வழக்கு 
அகராதி என்‌ மனதில்‌ ஓடிக்கொணெடிருநதது பெரும்பாலும்‌ 
ஒவ்வொரு நாளும எனக்குப புதிய சொற்கள இடைக்கததான்‌ 
செய்தன. பமைய சொற்களின பொருளைக்‌ கண்டுபிடி பபதற்கு 
ஆட்கள்‌ கிடைககத்தான்‌ செய்தாகள. 


ஒரு நாள்‌; நாஞ்சில்‌ நாட்டில்‌ மலையை ஓஒடடியிருந்த பன்றியோடு 
என்ற ஊருக்குப்‌ போயிருந்தேன்‌. அந்த ஊர காட்டின்‌ நடுவில்‌ 
இருநதது நான்‌ அந்த ஊரின எல்லையில்‌ இருந்த கோவிலுக்குப்‌ 
போக வேணடும. கூடவே தம்பி ஜெகசனும இருந்தான. எனககுக்‌ 
கோவிலை விட, கோவிலைப பராமரிதத ராபபாடி (புரதவண்ணான்‌ 


ரீ 


சாதியைச்‌ சார்ந்தவா] ஒருவரைச்‌ சந்திக்க வேண்டும. அவரது 
பாடல்களைப்‌ பதிவு செய்ய வேண்டும என்றுதான போனேன்‌. 


நாங்கள்‌ போகவேண்டிய கோவிலை அடையாளம்‌ கேடபதற்‌ 
காகச்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தோம்‌; அள்‌ அரவமில்லை. வேறு 
வழியில்லாமல்‌ ஒரு வீட்டின்‌ மூன வேலிக்கதவைத திறந்து உள்ளே 
போனோம்‌ வீட்டு முற்றததில 60-65 வயதில்‌ பெண்‌ நினறு 
கொணடிருநதாள்‌ அவள்‌ கையில்‌ ஒனறரை வயதுக குழந்தை. 
அதைத்‌ தன்னை மறந்து கொஞ்சிக்கொண்டி ருந்தாள்‌. 


“என்‌ தெருலோககிய கட்டி ... சர்பேததிரங்கண்ணு ... அனைக 
குஞ்சரம்‌ ...” இப்படியாக வருணித்துக கொண்டிருந்தாள்‌. நான்‌ 
கோவில்‌ இருககும இடம்‌ பற்றிக்‌ கேட்க வேண்டும எனபதையே 
மறந்து போனேன்‌. 'தெருலோக்கியக்‌ கட்டினனா என்ன ஆர்த்தம்‌' 
என்று அவளிடம்‌ கேடடேன்‌. அவள என்னை ஒரு தினுசாகப்‌ 
பார்த்தாள. தலையில்‌ தொப்பியும்‌, தோளில்‌ ஜோல்னாப்‌ பையுமாக 
இருந்த என்னைப்‌ பற்றி என்ன நினைத்தாளோ? பதில்‌ பேசவில்லை. 
நான அந்தச்‌ சூழ்நிலையை உணர்ந்தேன்‌ என்னைப்‌ பற்றியும்‌, 
அங்கு வந்த காரணத்தையும்‌ சொன்னேன்‌ மறுபடியும்‌ அந்தச்‌ 
சொல்லுக்கு அர்ததம்‌ கேட்டேன்‌. அவள்‌ முகம்‌, மலர ஆரமபிததது. 
அதுவா, “குறுமபே செயயாத என கட்டின்னு அர்த்தம்‌” என்றாள்‌. 


எனக்கு அவள பேசியதும்‌ விளக்கியதும்‌ வித்தியாசமாக இருந்தது. 
பேச்சுவழககில்‌ இல்லை என்று நினைத்த சொற்களை யாரோ 
பேசிககொண்டிருக்கிறார்கள்‌; மறைந்துவிட்டது என்று முழுதும்‌ 
நம்பிய சொற்களை யாரோ எப்போதாவது பேசுகிறார்கள்‌ என்பது 
ஜீரணிக்க முடியாததாக இருந்தது. நான்‌ இதைக்‌ காலஞ்சென்ற 
வயதான முதுபெரும புலவர்‌ ஒருவரிடம்‌ சொன்னபோது அவர்‌, 
“ஈததாமொழி பக்கத்துலே ஒரு வியாபாரி ஒருவரை எனக்குத்‌ 
தெரியும்‌; அவர்‌ பேத்தியைப்‌ பிரசவத்திற்குக்‌ கோபாலபிள்ளை 
ஆஸ்பததிரியில்‌ சேர்ந்திருந்தார்‌. அவர்‌ பேசும்போது பிரசவ 
வார்டை ஈசத்துப்பெரைன்னு சொல்வதைக்‌ கேட்டிருக்கிறேன்‌” 
என்றார்‌. ஈத்துப்பெரை என்ற சொல்‌ வில்லுப்பாட்டில்‌ மட்டுமே 
வருகின்ற சொல்‌. 


நாஞ்சில்‌ நாட்டின பின்னணியில எழுதப்பட்ட நாவல்கள்‌ 
சிறுகதைகள்‌ அகியவற்றிலிருந்தும்‌ பெருமளவு சொற்களைத்‌ இரட்ட 
லாம்‌ என்று நான்‌ முடிவு செய்திருந்தாலும்‌ அதை முறையாகச்‌ 
செயய ஆரமபித்தது நாலைந்து வருஷஙகளுக்கு முன்புதான்‌. நாஞ்சில்‌ 
நாடனின்‌ தலைகீழ்விகிதங்கள்‌ நாவலைப்‌ படித்துச்‌ சொற்களை 
வரிசைப்படுத்தி வந்தேன்‌. ஒரு சொல்லின்‌ வேறுவேறு பொருட்‌ 
களைக கணடுபிடிப்பதில்தான்‌ சிககல்‌ வந்தது. இந்த நிலையில்தான்‌ 
நாஞ்சில்‌ நாடனைச்‌ சந்தித்தேன்‌. என்‌ அகராது முயறசி பற்றிச்‌ 
சொனனேன அவர்‌ 'நல்ல பணி செய்யுஙகள்‌' என்றார்‌. இது 


18 


நடந்து இரண்டு மூன்று நாட்கள்‌ ஆயிருக்கும. ஒருநாள்‌ 
கோவையிலிருநது தொலைபேசியில்‌ கூப்பிட்டார்‌. நாகர்கோவிலில்‌ 
உளள ஒரு திருமண மண்டபத்தின்‌ பேரைச்‌ சொல்லி அங்கே 
நாளைககுச்‌ சாயங்காலம வாருங்கள; பேசலாம்‌ என்றார்‌. அவர்‌ 
சொனனபடி. போனேன என்னைப பார்த்ததும்‌, நீள லெட்ஜர்‌ 
நோட ஓன்றைத தநதார்‌. நான்‌ நோட்டை விரித்துப்‌ பார்த்தேன்‌. 
நாஞ்சிலநாடனே அவரது படைப்புகளிலிருந்தும்‌ நினைவிலிருந்தும்‌ 
தொகுத்த நாஞசில்‌ நாடடு பேச்சு வழக்குச சொற்கள்‌ அதில்‌ 
இருந்தன. சிலவற்றிற்குத்தான்‌ பொருள எழுதியிருந்தார்‌; உத்தேசமாக 
250க்கு.ம மேற்பட்ட சொற்கள்‌ இருககும்‌ என்றார்‌ அவர்‌. தொடர்நது 
என்னிடம்‌ உங்கள தொகுப்பில்‌ இவற்றைச்‌ சேர்ததுக்‌ கொள்ளுங்கள்‌ 
என்றார்‌. அவர்‌ சேகரிதத சொற்களில்‌ நான்‌ ஏற்கனவே தொகுதத 
சொற்களும்‌ இருநதன, நான்‌ தொகுக்காத வழக்கிழந்த சொற்கள்‌ 
அவரின்‌ சேகரத்தில்‌ இருந்தன. 


'தென்குமரியின கதை' நூலுக்காக நாஞ்சில்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌, 
விடுகதைகள்‌, பழமொழிகள்‌, நம்பிக்கைகள்‌, பொதுவான வழக்‌ 
காறுகள, நாட்டார்‌ விளையாட்டுக்கள்‌ எனப்‌ பல்வேறு வகைகளில்‌ 
வந்த எம்‌. பில்‌., பிஎ௪ டி., ஆய்வேடுகளைப்‌ படிக்க ஆரம்பித்தபோது 
வழககாற்றுச்‌ சொற்களையும்‌ குறித்தக்கொண்டே வந்தேன. 


இந்தச்‌ சொற்களின்‌ சேகரம்‌ எனக்கு அகராதியைத்‌ தொகுக்க 
லாம்‌ என்ற நம்பிக்கையைக்‌ கொடுத்தது. நான தொகுத்த பல 
சொறகளுக்கு அரத்தம கண்டுபிடிப்பதில்தான்‌ பெபரும்‌ 
சிரமப்பட்டேன்‌. பேச்சு வழக்குச்‌ சொற்களுக்குரிய அர்ததத்தைக்‌ 
கேட்க ஆரம்பித்த பொழுதுதான்‌ சிக்கல்‌ தெரிய ஆரம்பித்தது. 
“பூனாம்‌ பூனாம்‌” என்ற சொல்லுககு அர்த்தம கேட்டபோது 
நாஞ்சில்நாட்டு தமிழப்‌ பேராசிரியரே திகைததார்‌. அதற்கு அவர்‌ 
உடனே பதில்‌ சொல்லவில்லை. கொஞ்சம்‌ யோசித்துவிட்டு, 
“நான்‌ என்‌ ஓரே மகளைப்‌ பூனாம்‌ பூனாம்னு வளர்ததேன்‌ ... 
இப்படி. ஆயிற்றே” என்ற ஒரு நீண்ட சொற்றொடரைச்‌ சொல்லிப்‌ 
பொருளைக கண்டுபிடிக்கச்‌ சொன்னார்‌ சிலசொற்களுக்கு 
இப்படித்தான்‌ பொருளைக்‌ கண்டுபிடித்தேன்‌. 


'எருசிரிச்சான்‌ மூலை' என்ற சொல்‌ எப்படியோ என்‌ சேகரத்தில்‌ 
வந்து சேர்ந்தது. அதற்குப்‌ பொருளை ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு 
மாதிரி சொன்னார்கள்‌. ஒருமுறை ஒரு கலயாண வீட்டில்‌ வயதான 
ஒருவரைச்‌ சநதித்தேன. அவர்‌ பழுத்த விவசாயி; அவரிடம 
அநதச சொல்லுக்குப்‌ பொருள்‌ கேட்டேன்‌. அவர்‌ ஓய்வுபெற்ற 
பள்ளி ஆசிரியரும்‌ கூட. அவர்‌ அதற்கு விரிவான விளக்கம்‌ சொல்லி 
விட்டு இப்போதெல்லாம்‌ மிசின்‌ வசசு உழ அரம்பிச்சுட்டான்‌. 
இது எதுக்கு என்றார்‌. நான்‌ விவரத்தைச்‌ சொன்னேன்‌. அவர்‌ 
ஒரே சிரிப்பாய சிரித்தார்‌ 'இது நொர்நாட்டியம்‌ பிடிச்ச வேலேல்லா' 
என்றார்‌. எனக்கு அப்போதுதான நொர்தாட்டியம என்ற 


19 


சொல்லுக்குச 'சிககலான, கஷ்டமான, செய்ய முடியாத: எனற 
பொருள்களும உள்ளன என்று புரிந்தது. 

சாதிகள்‌ தொடர்பான பேசசுவழக்குச சொற்களில்‌ சாது 
அடையாளததை அடைபபுக்குறிககுள்‌ கொடுக்கலாம்‌, சாதி 
தொடாபான வழககாறறுப பிரயோகங்களைச்‌ சேர்க்கலாம்‌ எனற 
அலோசனைகளைச சிலர்‌ சொன்னார்கள்‌. இப்படிச்‌ செய்வது 
பல இடர்ப்பாடுகளை உண்டாககும்‌ எனபதை அனுபவபூர்வமாக 
நாஞ்சில்‌ நாட்டு திராமங்களிலிருந்து நாகர்கோவில்‌ நகரததுககுக்‌ 
குடியேறிய சாதியினர்‌ சாதி வழககாறுகளிலிருந்து அந்நியப்பட்டுக 
கொணடு வருவது போலவே சாதிக்கே உரிமையுடைய சொற்களைத்‌ 
தவித்துப்‌ பேசுவதில்‌ கவனமாக இருககின்றனர்‌. சாதிக்‌ கலவரம்‌ 
அதிகம நிகழும்‌ தென்‌ மாவடடங்களில்‌ இது போனற விஷயங்‌ 
களைக்‌ கூறுவதில்‌ நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ ஆயவாளனுக்குப்‌ 
பெரும சிக்கல வருகிறது இதற்கு ஒரே வழி தவிர்ப்பதுதான்‌ 
என்று முடிவு செய்தேன்‌. 

உவினஸ்லோவின்‌ தமிழ்‌ அகராதி 1862 ல்‌ வெளிவந்தது இதில 
'கம்பகோணம:': என்ற சொலலுக்குப்‌ பிததலாட்டம்‌ எனறு பொருள்‌ 
கொடுக்கபபட்டுளளது. இதே சொலலை (929) சென்னை பலகலைக்‌ 
கழகம்‌ வெளியிடட தமிழ்‌ லெக்சிகனில்‌ சோபதற்குப்‌ பெரும 
எதிர்பபு வந்திருக்கிறது. கடைசியில்‌ இதைச சேர்க்காமல விட்டு 
விடடனர்‌. தமிழ்‌ லெகசிகனின பொறுபபை ஏற்ற வையாபுரிப்‌ 
பிள்ளை இது போனற சிக்கலைச்‌ சந்தித்திருக்கிறார்‌. 

'சானறு' என்ற சொலலுககு கள என்று பொருள்‌ கொடுத்ததற்குப்‌ 
பலா எதாப்பு தெரிவித்தனர்‌. அதனால்‌ சான்றாணமை எனற 
சொலலைக கொடுத்துக்‌ கள்ளிறக்கும்‌ தொழில்‌ எனப பொருள 
கொடுத்தனர்‌. சானறு அடியாகப்‌ பிறந்த சான்றோர்‌ என்ற 
சொல்லுக்குக கனள்ளிறக்கும்‌ தொழிலைச்‌ செயபவர்‌ என்று பொருள 
கூறுவதையும தவிர்த்தனர்‌. இது போலவே முதலி என்ற சொல்லுக்கு 
முதலியார்‌ எனப்‌ பொருள்‌ கொடுககக்‌ கூடாது என எதிர்பபு 
வந்தது. வையாபுரிப்பிள்ளை இது குறிதது லட்சுமணசாமி முதலியார்‌, 
பம்மல சம்பநத முதலியார்‌ போன்றோர்களுடன விவாதிதது 
முதலி என்ற சொல்லுககுரிய வேறு பொருள்களைக்‌ கொடுத்து 
விடடுச்‌ சாதிப்‌ பெயரைக்‌ கொடுககாமல, பாரகக முதலியார்‌ 
என கொடுத்திருககிறாா. இதே சமயததில்‌ பாபபனசசேரி எனற 
சொல்லை௪ சோககலாம என்ற விவாதம்‌ வந்தபோது, அச்சொல்‌ 
பழைய இலககியங்களில்‌ உள்ளது என்று சமாதானம்‌ கூறியதும்‌ 
எதிர்ப்பு அடஙகிவிடடதாம்‌. அச்சொல்‌ லெக்சிகனில்‌ சேர்ககப்‌ 
பட்டது 

சாதி தொடர்பான சொற்கள மட்டுமல்ல, ஊரைக்குறிக்கும்‌ 
பிரயோகஙகளைக கூடச்‌ சேர்ப்பதல வையாபுரிப்பிளளைககுச்‌ 


20 


சிககல வநதுிருக்கிறது. “தெனகாசி உபசாரம்‌' என்பதற்கு உள்ளன்‌ 
பிலலாத உபசாரம என்ற பொருள்‌ லெகசிகனில உளளது. இதைக்‌ 
குறித்து ஒருவர்‌ வையாபுப்பிளளையிடமே “நீர்‌ சைவபபிளளையாக 
இருநதும இதைச்‌ சோககலாமோ” என்று கேடடாராம்‌. 

இப்படியான இந்தச்‌ சிககல்கள்‌ சுமா 70 அணடுகளுககு 
முனபே ஒரு தொகுப்பாளனுககு வந்ததென்றால்‌ இன்று (2004) 
ஒருவன்‌ இதை எப்படிச்‌ சமாளிப்பான்‌. 

நான்‌ முதலில “மொறயாம்பிள்ளை வேலை” என்ற பிர 
யோகத்தைச்‌ சோத்திருததேன்‌. தனக்குப்‌ பிடிக்காதவனை 
அவமானப்படுத்த, தான்‌ அதில்‌ மாட்டிக்‌ கொளளாமல்‌ சாமாத்‌ 
தியமாக இனனொருவனை வைத்து அவமானபபடுத்திவிட்டுத்‌ 
தானும்‌ நல்ல போ வாங்குவது என்பது இந்தப பிரயோகததின 
விளககம்‌. இதற்குச்‌ சமூகப்‌ பின்னணி உண்டு. 

பழைய திருவிதாங்கூர்‌ அரசின்‌ காலத்தில நாஞ்சில்‌ நாட்டின்‌ 
பன்னிரண்டு பிடாகைகளிலும உள்ள கிராமங்களில்‌ மூத்தபிள்ளை 
என்ற பட்டப்பெயர்‌ பெற்ற மருமக்கள்வழி வேளாளர்‌ தலைவராக 
இருந்தார்‌. இவர்‌ ஒருவகையில்‌ வருவாய்த்துறை அதிகாரி 
போன்றவர்‌ இவருக்குக்‌ கீழே இருந்த பணியாளா முறையான்‌ 
பிள்ளை. இவர்‌ ஊரில்‌ திருமணம்‌ இறப்புச்‌ சடங்குகளில்‌ குற்றேவல்‌ 
செயபவர்‌. இவரை மூத்தபிள்ளைகள அடிமையைப்‌ போலத்தான 
நடததினர்‌. முறையாமபிள்ளையும்‌ வேளாளர்தான. இவருக்கு 
மூத்தபிளளையை எதிர்த்துப்‌ பேசவும்‌ முடியாது, எதிர்க்கவும்‌ 
ஆசை, 

அப்போது ஊர்க்கூட்டஙகள்‌ அம்மன்‌ கோவில்களிலோ 
அம்பலங்களிலோ நடந்தன. தலைவரான மூத்தபிள்ளை வருவதற்கு 
முன்பாகவே ஊர்க்காரர்கள்‌ கூடியிருக்க வேணடும்‌. எல்லோரும்‌ 
வந்தபின மூததபிள்ளை வருவார்‌. அவருக்கு முன்னே முறையான்‌ 
பிள்ளை வருவார்‌. முறையான்பிள்ளை கூடியிருக்கும்‌ மககளில 
இளைஞர்களைப்‌ பார்த்து “மூத்தபிள்ளை வாறார்‌; எழுந்து 
நில்லுங்கோ, மரியாதை கொடுக்கணும்‌” என்று மெதுவாகக்‌ கூறுவார்‌. 
இது மூத்தபிள்ளைக்குக்‌ கேட்காத அளவில்‌ கூறுவார்‌; அதோடு 
ஊரில்‌ அடாவடிததனம்‌ உளள இளைஞர்களைப்‌ பார்ததும்‌ 
சொல்லுவார்‌. மூறையாமபிள்ளையின்‌ தொனி, “நீங்கள்‌ மூத்த 
பிள்ளைககு மதிப்புக்‌ கொடுக்காவிட்டால இவர்‌ உங்களைத்‌ 
தொலைத்துவிடுவார்‌' என்று கூறுவது மாதிரி இருக்கும்‌. முறையாம்‌ 
பிள்ளையின இந்தப்‌ பேச்சு எதிர்விளைவை உண்டாககும்‌. கொஞ்சம்‌ 
அடாவடித்தனம்‌ உளள இளைஞர்கள்‌, “மூத்தபிள்ளை மயிரப்‌ 
பிடுங்குவான” என்று உரக்கச்‌ சொல்வாரகள. முறையாம்பிள்ளை 
விடமாட்டார்‌. “பெரியவங்கள அப்படிச்‌ சொல்லாதே” என்பார்‌ 
விடலைகள மீணடும அதைச்‌ சொல்வார்கள்‌. மூத்தபிள்ளை 
கேட்கும்படி சொல்வார்கள்‌ மூத்தபிள்ளைககுக்‌ கூட்டத்தினரை 


21 


ஒனறும சொல்ல முடியாது. முறையாமபிள்ளைக்கு நினைத்தது 
நடந்ததில திருப்தி. மூததபிள்ளையிடம்‌ நலல பெயர்‌ வாஙகுிக்‌ 
கொண்டே அவருக்கு ஊரில்‌ எதிர்ப்பை உண்டாக்கிவிடுவார்‌. 

இத்தனை பின்னணியை உள்ளடககிய “மூத்தபிள்ளைக்கு 
மொறையாமபிளளை” என்ற பிரயோகம்‌ நாஞ்சில்‌ நாட்டில்‌ 
இன்று வழக்கில்‌ இலலை இபபோதும்‌ “ஆளுரு” எனறு ஒருவனைக்‌ 
கூப்பிடடால்‌ மற்றவர்கள்‌ அவனை ஒரு தினிசாகப்‌ பார்ப்பார்கள்‌, 
அவனும்‌ எதிர்வினையாற்றுவான்‌. இந்தச்‌ சொல்லுக்குப்‌ பின்னாலும 
ஒரு பினனணி உண்டு. ஆக இபபடியான பிரயோகஙகளைக 
கொஞ்சம்‌ நான்‌ தொகுகக ஆரம்பித்ததும்‌ இவற்றைப்‌ பதிவு 
செய்வதன எதிர்விளைவை உணர்நது விட்டுவிட்டேன்‌. உவின்ஸலோ 
காலத்தில (1862) இருந்த சுதந்திரம வையாபுரிப்பிள்ளைக்கு (19.29) 
இல்லாமல்‌ ஆகிவிட்டது. இந்த நிலையில்‌ (2004) நான்‌ எல்லாவற்றை 
யும்‌ பதிவு செய்யும உரிமையை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும? 


இந்த நூல அசைபற்றி அறையலுற்றதன்‌ வெளிப்பாடுதான்‌. 
இதைத்‌ தொகுப்பதற்கு அரசு நிதி உதவியோ தனிப்பட்ட. நிறுவனத்தி 
னரிடமிருந்து பொருள்‌ உதவியோ நான்‌ பெறவில்லை. தொகுப்‌ 
பிற்காக அலைநதபோதெல்லாம்‌ என்‌ கைபபணத்தைத்தான்‌ 
செலவழித்தேன்‌. 

இந்த அகராதியில்‌ 3424. சொற்கள்‌ உள்ளன. இது ஆதார 
நூல அலல. மறுபடியம நான்‌ சொலலிக்‌ கொளகிறேன்‌. நாட்டார்‌ 
வழககாற்றியல்‌ ஆய்வாளனின்‌ கடின உழைப்பின்‌ வெளிப்பாடு 
தான்‌ இது. இலககணமும மொழியியலும்‌ அறிந்தவர்கள்‌ இநத 
நூலைச்‌ செபபனிடுவார்கள்‌ என்று நமபுகிறேன்‌. 

இந்த நூல்‌ முடிநத முடிவலல. விடுபட்ட சொற்கள்‌ நிறையவே 
இருக்கலாம. அகராதி என்பது முடிந்து விடுவதும்‌ அல்ல. 
அக்ஸ்போர்டு அங்கில அகராதியின வைர விழாவை 1897ல்‌ 
கொண்டாடினார்கள்‌. அப்போது அந்த அகராதித்‌ தொகுப்பை 
விக்டோரியா மகாராணிக்கு உரிமையாக்கினர்‌. இந்த நேரத்தில்‌, 
“இது முற்றிலும்‌ நிறைவு பெற்றால்‌ சிறந்த செயலாகத்தான்‌ இருக்கும்‌” 
என்ற வாசகத்தை உரிமை உரையாகக்‌ கூறினர்‌. அகராதி முடிநத 
முடிவல்ல என்பதைக்‌ குறிககவே இந்த வாசகம்‌ கூறப்பட்டது 
என்று வையாபுரிபிள்ளை ஒரு இடத்தில குறிப்பிடும்‌ இநத வாசகத 
தையே நானும்‌ சொலலிக கொள்கிறேன்‌. 


௮. கா. பெருமாள்‌ 


ஸத்‌ 


நன்றியுரை 


௦0/ன்‌ சொல்‌ சேகரங்களை ஆரம்பத்தில்‌ தனித்தனித்‌ துண்டுத்‌ 
தாளில்‌ தான்‌ எழுதிக்கொண்டு வந்தேன்‌. அத்தனையும்‌ ஒன்றாகக 
சேர்ந்த பிறகு அகரவரிசைபபடுத்துவதில்‌ வந்த மலைப்பின்‌ - 
அலுபபின்‌ போதுதான என்‌ நண்பர்‌ பாளையங்கோட்டை தூய 
சவேரியார்‌ கல்லூரரி நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ துறை பேராசிரியா 
டாக்டர்‌ என்‌. ராமச்சநதிரன்‌ உதவ வததார்‌. கணிப்பொறியில்‌ 
அகரவரிசைப்படுத்த பெரிதும இவர்‌ உதவி செய்தார்‌. 

என்‌ அய்வுகளுககுத தொடர்ந்து உதவிக்‌ கொண்டி ருப்பவர்கள்‌ 
பாளையங்கோட்டை துய சவேரியார்‌ கல்லூரி நாட்டார்‌ 
வழககாற்றியல்‌ துறை அறிஞாகள்‌. இத்துறை நூலகத்தை நான்‌ 
உரிமையுடன்‌ பயன்படுதத அனுமதியளித்தவர்‌ அருளதந்தை 
பிரிட்டோ அவர்கள. 

இந்நரலுக்கு அணிநதுரை தந்தவர்‌ தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ சு. இராசாராம்‌ அவர்கள. அகராதித்‌ 
தொகுப்பு பற்றி அடிக்கடி, இவரைக்‌ கலந்தாலோ௫த்தேன்‌. பரிவுடன்‌ 
அறிவுரை கூறினார்‌. நான்‌ மனம்‌ தளர்ந்து சேகரத்தை நிறுத்தி 
வைத்தபோது தொடர்ந்து ஊக்கம்‌ கொடுத்தார்‌. 

என்‌ நண்பர்‌ நாகர்கோவில்‌ தெ.தி இந்துக்‌ கல்லூரிப்‌ பேராஇரியர்‌ 
டாகடர்‌ எஸ்‌.ஸ்ரீகுமார்‌ கடற்கரை மக்களின்‌ பேச்சு வழக்குச்‌ 
சொற்களைத்‌ தொகுக்க உதவினார்‌. இந்த அகராதியின்‌ முயற்்‌க்கு 
பெரும்‌ ஊக்கம கொடுத்தவர்‌ இவா. இவரின்‌ சக ஆசிரியரான 
டாக்டர்‌ தெ.வே ஜெகதீசன்‌ உழவுத்தொழில்‌ தொடர்பான 
சொறகளைத்‌ தொகுக்கவும்‌, கடினமான சொற்களின்‌ பொருளை 
அறியவும்‌ உதவி செய்தார்‌. இந்துக்கல்லூரி ஆங்கிலப்‌ பேராசிரியரான 
மா.சுப்பிரமணியம என்னுடன கள ஆய்வுக்குத்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டி ருக்கிறார்‌. 


23 


தமிழ்‌ லெக்சிகனில்‌ உளள நாஞ்சில்‌ நாடடுப்‌ பேச்சுவழக்குச்‌ 
சொற்களை ஒப்பு நோக்க என்‌ மகள்‌ செல்வி ரம்யா துணை 
நின்றாள்‌. ்‌ 

இநநாலைக கணிப்பொறியில்‌ வடிவமைததவர்‌ திருமதி லீலா. 
இரண்டு வருடங்களாகப பலமுறை நான்‌ தொடர்ந்து செய்த 
திருத்தங்களை முகம்‌ சுளிக்காமல்‌ சரி செய்தார்‌ 

இந்நூலில்‌ உள்ள வரைபடங்களை வரைந்தவர்‌ திரு மாரிஸ்‌ 
அவர்கள்‌. இந்த வரைபடஙகளில்‌ பல மாதிரிகளை வரைய உதவிய 
வர்‌ டாக்டர்‌ தெ.வே ஜெகதீசன. என்‌ மகள்‌ செல்வி ரம்யாவும்‌ 
சுல படங்களை வரைந்தாள்‌. 

என்‌ ஆய்வு முயற்சிக்குத்‌ தொடர்ந்து ஊககமளித்து வருகிறார்‌ 
எழுத்தாளர்‌ ஜெயமோகன்‌ அவாகள்‌. நண்பர்‌ வசநதகுமார்‌ இந்த 
நூலை வெளியிட. அன்புடன்‌ இசைந்தார்‌. 

என கல்லூரித்‌ தாளாளர்‌ டாக்டர்‌ ௪. மனகாவலப்‌ பெருமாள்‌ 
அவர்கள்‌ இநநூலை வெளியிட அனுமதி அளித்தா£; என்‌ துறைத்‌ 
தலைவரும, நீண்ட நாள்‌ நண்பருமான பேராசிரியர்‌ சி. தாணு 
கிருஷ்ணன அவர்கள்‌ அச்சுப்பிமையைத்‌ திருத்த உதவினார்‌. 
முழு நூலையும ஒரு சேரப்‌ பார்ததுத்‌ திருதத எம்‌. எஸ்‌. அண்ணாச்சி 
துணை நின்றார்‌. 

இவர்கள்‌ அனைவருககும்‌ என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


471-309 82 கவிமணி நகர்‌ அ.கா. பெருமாள்‌ 


தெ. தி. இந்துக்கல்லூரி தெற்கு 
நாகர்கோவில்‌ 629 00.2 


24 


அ 


அக்கச்சி அக்கா; மூத்த சகோதரி, 

அக்கடா விச்சிராந்தியாக இருத்‌ 
தல்‌, சும்மா இருத்தல. 

அக்கா மூதேவி; மூத்த இசக்கி 
என்ற நாட்டார்‌ பெண்‌ தெய்‌ 
வம்‌; இருளடைநத முகம. 

அக்கானி பதநீர்‌. 

அக்கி உஷ்ணததால்‌ வரும்‌ நோய்‌. 


அக்கி எழுதல்‌ இருஷ்டி. பரிகாரம்‌ 
செய்தல்‌; திருஷ்டியால வரும்‌ 
உடல்‌ கெகொப்புளத்துறகுச்‌ 
சிவப்பு மண்ணால்‌ பரிகாரம்‌ 
செய்தல; அக்கிப்புண்‌ தர செங்‌ 
காவிக்‌ குழம்பால சிங்கம்‌, நாய்‌ 
உருக்கள்‌ எழுதுதல்‌. 

அக்கியானி பார்க்க: அக்கானி. 

அக்குதொக்கு ஒட்டுப்‌ பற்று, 
தொடர்பு, சம்பந்தம்‌, சொந்த 
உறவு. 

அக்யானம்‌ சந்தேகம்‌; தய 
நிகழ்ச்சி நடந்துவிடுமோ என்ற 
பயம்‌; மனப்பிரமை; இய 
சகுனம்‌ நிகழ்வதன்‌ காரண 
மாக ஏற்படும்‌ மனவிகற்பம்‌. 


அகப்பத்து இராமத்தைத்‌ 

தொட்டு இருக்கும்‌ வயல்‌. 
அகப்பைக்குறி அகப்பையளவு. 
அகமுடையான்‌ கணவன்‌. 
அகரம்‌ வீடு. 


அகராதி மிகுந்த அறிவுடையவ 
னாக, சாமார்த்தியம்‌ உடை 
யவனாக பாவிக்கும்‌ திமிர்‌ 
பிடித்தவன்‌; சொன்னதை உள்‌ 


அ. கா. பெருமாள்‌ 


வாங்காமல்‌ திமிர்பிடித்துப 
பதில்‌ பேசுபவன்‌; குழபபம்‌ ஏற்‌ 
படுத்துபவன,. 

அகலக்‌ கால்வைத்தல்‌ ஒரு 
செயலைச்‌ செய்ய ஆரம்பிக்கும்‌ 
போது மிக விரிவாகப்‌ பரந்த 
அளவில்‌ தொடங்குதல்‌; அச்‌ 
செயல்‌ குறித்த அறிவில்லாமல்‌ 
ஆரம்பித்தல்‌ 

அகவுதல்‌ அமைத்தல்‌. 

அகோரன்‌ சிவன்‌. 

அங்க சேட்டை கை காலகளால்‌ 
குறும்பு செய்தல்‌. 

அங்கசங்கம்‌ பகட்டு. 

அங்கண அங்கே. 


அங்கணம்‌ வீட்டு அடுக்களைப்‌ 
பகுதி; முற்றம; அடுக்களையில்‌ 
பாத்திரம கழுவும்‌ இடம்‌; மழை 
நீர்‌ பிடிககுமிடம்‌; சலதாரை. 

அங்கலாய்த்தல்‌ துக்கம்‌ அடை 
தல்‌. 

அங்கி நாட்டார்‌ தெய்வ விழாக்‌ 
களில்‌ தெய்வ உருவத்தின்‌ மீது 
அணிவிக்கும்‌ வெள்ளி அல்லது 
செம்பு உலோகத்தினாலான 
கவசம்‌, 


அங்கிரியக்கூத்து நாட்டார்‌ 
தெய்வக கோவில்‌ விழாக்களில்‌ 
நடக்கும்‌ விகாரமான கூத்து. 

அங்குசு சிறப்பு; போலியான 
சிரத்தை 

அங்ஙத்தை ஊர்‌ அதிகாரி; 
கோவில்‌ நிர்வாக அதிகாரி; 
மதுப்பிற்குரியவர்‌. 

அச்சாரம்‌ முனபணம; ஆரம்பம்‌; 
முன்னதாகப்‌ பதிவு செய்தல்‌. 


23 


அச்சானியம்‌ பார்க்க: 
பானம்‌. 


அக்‌ 


அச்சி கேரளத்து வைப்பாட்டி 

அச்சு சாயல்‌; பழைய நாணயம்‌; 
வண்டியின அச்சு. 

அச்சுமுறுக்கு இரும்பு அச்சி 
னால்‌ தயாரிக்கப்படும்‌ இனிப்‌ 
பான முறுக்கு. 

அசட்டாளம்‌ ஆரவாரம்‌; ஓழுங்‌ 
இனம்‌ 

அசட்டை கவனமினமை 

அசடன்‌ மூடன்‌, விவரமில்லா 
தவன்‌. 

அசத்து சுடடித்தனம்‌; தீய 
பிள்ளை; விஷமத்தனம செய்‌ 
கின்றவன்‌ 

அசத்துதல்‌ நாகரீகமாக உடை; 
ஒப்பனை செயதல்‌ 

அசதி சோர்வு 

அசந்து தன்னிலை மயங்கி. 

அசர்தல்‌ அயாதல. 

அசல்‌ அடுதத குடும்பம்‌; முதல்‌; 
மூலமானது 

அசலூர்‌ வெளியா. 

அசாத்தியம்‌ சிறப்பாக; அழகாக; 
அடடகாசமாக, நன்றாக, 
சாதிகக முடியாதது. 

அசுர வைத்தியம்‌ காலரா 
தநோயக்குக கடைசியாகச்‌ 
செய்யபபடும்‌ வைத்தியம ; 
காந்தாரி மிளகை அரைத்துக 
குடிக்க வைத்து வாந்தி பேது 
எடுக்க வைப்பது. 


அசேசம்‌ முழுதும்‌ 


அசை துணிகள்‌ போடும்‌ நீண்ட 
மூஙகில; துணி போடும்‌ மரத்‌ 
தாலான கொடி. 


அஞ்சல்‌ ஓட்டம்‌ தபால்காரரின்‌ 
ஒட்டம்‌. 

அஞ்சறப்பெட்டி சமையலறை 
யில, மஞ்சள்‌, கடுகு, சீரகம, 
வெந்தயம்‌, பூண்டு முதலியவை 
வைக்கப்‌ பயன்படும்‌ ஐந்து 
அறைகளுடைய மரப்பெட்டி. 

அஞ்சாலி வயல்களுக்கு விதிக்கப்‌ 
பட்ட வரி; பெரும்பாலும்‌ 
கோவில்‌ நிலஙகளைப்‌ பற 
மரிப்பவருக்குரிய வரி. 


அஞ்சாங்கொம்பு வயலில்‌ 
விதைத்த ஐந்தாம்‌ நாள்‌ தண 
ணீா அடைக்கும்‌ முறை 

அஞ்சே (அஞ்ச) அங்கே. 

அட்டக்கரி அடர்த்தியான 
கறுபபு நிறம்‌. 

அட்ட தரித்திரம்‌ குணம்‌; சம 
பத்து, தனம்‌, நல்ல குலம்‌, ரூபம்‌, 
வித்தை, விவேகம்‌, அகியவை 
இல்லாத நிலை. 

அட்டணங்கால்‌ காலை குறுக்‌ 
காக மடக்கி வைத்தல்‌; பார்க்க: 
நட்டணக்கால்‌. 

அட்டி புத்தக நோட்டு அட்டை 
மூடைகளின்‌ அடுக்கு; மறுப்பு 

அட்டியல்‌ உடகழுதது தங்க 
நகை. 

அட்டியில்லாமல்‌ மறுப்பில்லா 
மல்‌. 

அட்டு சோம்பல, அமுக்கு; ௧௪டு; 
தரித்திரம்‌. 


26 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


அட்டுப்பிடித்தல்‌ அலங்கார 
மினறிச சோம்பல்தனமாகச்‌ 
செயலற்று இருத்தல்‌. 

அட்டூழியம்‌ தயசெயல; குறுமபு, 
அநியாயம்‌. 

அடக்கம்‌ பிணத்தைப்‌ புதைத்தல்‌; 
அடங்குதல்‌. 

அடக்கவிலை பொருளுக்குரிய 
மொத்தவிலை, வாங்கின 
விலை. 

அடக்கோழி அடைகாக்கும்‌ 
கோழி. 

அடங்கல்‌ மொத்தமாக; அனைத்‌ 
தையும்‌ அடக்கி. 

அடங்காப்பிடாரி யாருக்கும்‌ 
அடங்காதவன; மந்திரவாதி 


களால அடக்க முடியாத 
பிடாரி. 


அடப்பு (அடைப்பு) விடுமுறை , 
சுற்றி வேலியுள்ள தோட டம்‌. 


அடம்‌ பிடிவாதம; மூறணடு. 

அடவு முறைகள்‌; தந்திரம்‌. 

அடவோலை குத்தகை ஒப்பந்த 
அவணம., 

அடாவடி கொடுஞ்செயல்‌. 

அடாவடித்தனம்‌ போக்கிரித்‌ 
தனம்‌. 

அடிக்கட்டு மணபானை வேக 
வைக்கப்‌ பயனபடும்‌ சூளை 
யின்‌ அடிப்பகுதி. 

அடிச்சூடு பாதத்தில உறைக்கும்‌ 
வெப்பம்‌. 

அடிச்சோறு கட்டி பிடித்த சோறு; 


பாத்திரததில்‌ ஓட்டி உண்ப 
தற்குப பயனபடாத சோறு, 


௮. கா. பெருமாள்‌ 


அடிப்பிடித்தல்‌ அதிக வெப்பத்‌ 
தால சோறு தீய்ந்து போதல்‌; 
உணபதற்குப்‌ பயனபடாமல்‌ 
ஆகுதல்‌; சேர்த்துக கொளளல்‌ 


அடி. பாடு மாடு முதலியவற்றின்‌ 
உழைப்பு. 

அடிமடி இடுப்புப்‌ பகுதி மடி. 

அடிமடியில்‌ 


அதாரப்‌ பகுதியில்‌ பிடித்தல்‌, 
ஒரு செயலின்‌ முூககியமான 


பகுதியைப்‌ பற்றுதல்‌. 


கைவைத்தல்‌ 


அடிமண்‌ இம்மண்‌; சூனியம்‌ 
செய்ய எடுக்கும காலில ஓட்‌ 
டூ.ய மண்‌. 


அடிமாடு கசாப்புக்‌ கடைக்குக்‌ 
கொண்டு செல்லபபடும மாடு; 
உழைக்க முடியாத நிலையில்‌ 
உள்ளமாடு. 

அடியந்தரம்‌ இறப்புச்‌ சடங்கு; 
ஒருவர்‌ இறந்த 16ஆம்‌ நாள்‌ 
நிகழ்வது; கருமாதிச்‌ சடங்கு. 

அடியந்திரக்காரன்‌ அடியந்துரம்‌ 
நடத்துபவன்‌. 

அடியுரம்‌ மரபு வழி வரும்‌ 
சொத்து; முன்பு இட்ட எரு; 
மனவலிமை. 

அடியோலை தென்னைமரத்தின்‌ 
அடிப்பகுதியில்‌ உள்ள முற்றிய 
ஒலை. 

அடிவயிறு வயிற்றின்‌ கீழ்ப்பகுதி. 

அடிவைத்தல்‌ குறிப்பிட்ட 
ஒன்றை மனதில்‌ வைத்தல்‌ 
(அடிவச்சுப்‌ பேசுதல்‌), 


அடுக்களை சமையலறை. 


27 


அடுக்குப்போணி ஒனறினுள்‌ 
ஒன்றாக அடங்குமபடி. 
வைககப்படும பாத்திரம்‌. 


௨.2 
டப்‌ ட்ட ட்ட 7 ௬ 
அடுக்குப்போணி 


அடுப்பங்கரை அடுப்பை அடுத 
துளள இடம்‌, சமையலறை. 


அடை ஒட்டு; அணடை; முட்டு; 
அரிசியும்‌ பருபபும்‌ கருவேப்‌ 
பிலையும்‌ கலந்து அரைத்த 
மாவால சுடபபடும்‌ தோசை; 
பாரக்க;: அண்டை, 





அடை 


அடைப்பு பார்கக. அடப்பு. 


அடைமண்‌ கலப்பையில்‌ ஒட்டும 
மண்‌ 

அடையோலை/அடவோலை 
வயலைக்‌ குத்தகைக்கு வாங்கு 
பவர்‌ நில உடமையாளருக்குக்‌ 
கொடுக்கும ஒலை. 


அண்டம்‌ அண்டி; குதம்‌ 

அண்டவிடாமல்‌ நெருஙகவிடா 
மல்‌. 

அண்டா பெரிய செம்புப்‌ பாத்‌ 
திரம்‌. 


அண்டி முந்திரிப்‌ பருப்பு; கொல்‌ 
லானகொட்டை பருப்பு; மூல 
மூளை நோய்‌ 


அண்டை அருகே; ஒட்டு; முட்டு. 


அண்ணங்காய்‌ ஒருவகை 
வாழைக்காய்‌, பாளையங 
கோட்டான. 


அண்ணத்தப்பாடு அனறன 
றைக்கு, அன்றைய பொழுது. 


அண்ணாக்கயிறு அரைஞாண 
கயிறு; இடுபபில்‌ கட்டப்படும்‌ 
கயிறு. 


அண்ணாவி ஆசிரியர்‌; வில்‌ 


லிசைக கலைஞர்‌. 
அணக்கயிறு மாட்டில்‌ பால்‌ 
கறக்குமபோதோர மருந்து 
கொடுக்கும்போதோ காளைக்கு 
லாடம அடிக்கும்போதோ பின்‌ 
னங்கால்களைக்‌ கட்ட உதவும்‌ 


வ ழ்‌ 


பல 


அணக்கயிறு 


அணக்குழி அம்மன்‌ நெருப்பில 
விழுந்து உயிரை மாய்தத நாட 
டர்‌ பெண்‌ தெய்வம. 

அணவடைத்‌ துணி கைக்குழந்‌ 
தையைத்‌ தரையில்‌ அல்லது 
மடியில்‌ வைக்கப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ துணி. 

அணவடைப்பிள்ளை குக்‌ 
ஒழ்தந்தை. 

அணிமரம்‌ கட்டுமரத்தின்‌ குறு 
கிய விளிமபு. 

அணை கட்டுதல்‌ தன குற்றத்தை 
மறைக்கத்‌ திட்டமிட்டுச்‌ 
செயல்படுதல்‌. 


28 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


அணோடைப்பிள்ளை பார்க்க: 


அணவடைப்பிள்ளை. 


அணோடைப்‌ பழஞ்சில பார்கக: 


அணவடைத துணி. 
அத்தகுத்தம்‌ சிறு பழுது; சிறு 
மராமத்து. 
அத்தம்‌ அற்றம; கடை..௫. 
அத்தாந்தரம்‌ நடுவழியில்‌, பாதி 
யில்‌. 
அத்தாளப்பட்டினி இரவுப்‌ 
பட்டினி. 


அத்தாளம்‌ இரவு, கடுமை, 
தனிமை; இராச்‌ சாப்பாடு 


அத்துக்கு ஒரு பேச்சுககு. 

அத்துப்‌ பேசுதல்‌ முறிததுப்‌ 
பேசுதல்‌ 

அத்துபடி முழுமையான அறிவு, 
தெளிவு, எல்லாம்‌ தெரிநத 
நிலை 

அத்துவானம்‌ உடல்‌ உழைப்பு, 
உடல உழைப்பிறகாக வளைநது 


கொடுக்கும்‌ நிலை. 


அத்துவானம்‌ 
உழைப்பு, 


கடுமையான 


அதிகப்பற்று அதிகமாகப்‌ பறறிக்‌ 
கொண்ட பொருள 


அதிகப்பிரசங்கி அளவுக்கு மீறிப்‌ 
பேசிக்கொண்டிருபபவர்‌; பேச 


ஆரமபித்து எளிதில்‌ நிறுத்‌ 
தாதவர்‌. 
அதிய விளைச்சல்‌ மிகுநத 


சாமர்ததியம உடையவன; அதி 
சாமர்த்தியசாலி; கோபம, தக்‌ 
கல்‌ தொனி. 


அதிரசம்‌ பணியார வகை. 


அ. கா. பெருமாள்‌ 


அதுக்காச்சுட்டி அதற்காக. 

அதுதாலா அதுதானே. 

அந்தராயம்‌ கோவிலுககுப்‌ பகதரா்‌ 
சளால்‌ இனமும கொடுக்கப்‌ 
படும்‌ உள்‌ வருமானம்‌, 

அந்தாக்குல பார்கக: அந்தால. 

அந்தால அதோடு; உடனே; 
அப்புறம்‌. 

அந்து போதல்‌ உறவு முறிதல்‌; 
இரண்டாகுதல. 

அந்துற்று அறுந்து போயிற்று. 

அப்பச்சர்‌ அபபா. 

அப்பச்சி அப்பா; தந்‌ைத 

அப்பம்‌ அப்போது. 

அப்புண்டு பராக்க: அப்புராணி. 

அப்புதல்‌ ஒட்டுதல்‌ ; பூசுதல்‌ ; 
ஒற்றுதல்‌ , தேய்த்தல்‌. 

அப்புராணி (அப்பிராணி) ஒன 


அம்‌ அறியாதவன்‌, உலக அறிவு 
இல்லாதவன்‌. 


அப்பை ஒருவகை மீன்‌. 

அப்பைக்கப்ப அப்போதைக்கு 
அப்போது. 

அபிசேகச்‌ சம்பா சம்பா வகை 
நெல்‌. 

அபேச்சை விணணப்பம்‌. 

அம்மச்சி பாடடி; வயதான 
ஆச்சி. 

அம்பலமாதல்‌ ஸுறிப்பிட்ட 
செய்தி எலலோருக்கும்‌ தெரி 
யும்படி, ஆதல்‌. 

அம்பாரம்‌ நெற்குவியல்‌, 

அம்பிடுதான்‌ அவ்வளவுதான்‌. 


29 


அம்மச்சி தாய்‌; அம்மா 

அம்மணங்குண்டி நிர்வாணம 
(குழந்தையைக்‌ குறிப்பது] 

அம்மன்‌ கூத்து கணியான்‌ ஆட்‌ 
டத்தின்‌ துணையாட்டம்‌; வேப்‌ 
பிலையைக்‌ கையில்‌ வைததுக 
கொண்டு ஆடும்‌ சடங்கு 


சார்ந்த நாட்டார்‌ கலை, 


அம்மன்வகை ஊருக்குப்‌ பொது 
வான அமமன்‌ கோவிலின்‌ 


சொத்து. 


அம்மாச்சான்‌ மாமா; பாக்க; 
காரணவர்‌, 


அம்மாடி அதிசயக்‌ குறிப்பைக்‌ 
கூறும்‌ வியப்புச்‌ சொல்‌; 
அம்மையே; ஆசுவாசம்‌ 


அம்மாடி அடித்தல்‌ இறப்பு௪ 
சடங்கில்‌ பெண்கள்‌ வட்ட 
மாகச்‌ சுற்றிவநது கைகளால 
மார்பில்‌ அடிததல்‌. இது 
இரண்டு வட்டமாக இருக்கும்‌. 
முூதல வட்டத்தில்‌ விதவை 
களும்‌, உள்‌ வட்டத்தில சுமங்‌ 
கலிகளும்‌ கனனிகளும்‌ இருப்‌ 
பர்‌. இப்படி அடிக்குமபோது 
அமமாடி தாயாரே என்று 
சபதததுடன்‌ பாடி அமுவர்‌, 

அம்மிப்பால்‌ அம்மியில்‌ கறிக்கு 
அரைததபின கழுவும்போது 
வழிக்கபபடும்‌ கலவை நீர்‌. 


அம்மை அம்மை நோய்‌. 

அமட்டுதல்‌ வருத்தப்படுதல்‌; 
மயககுதல; மனக்கிலேசம 
கொள்ளுதல்‌; வாநதி வருவது 
போன்ற மனநிலையிருததல்‌ 

அமத்திக்கிட்டு இருத்தல்‌ பேசா 
மல்‌ செயலற்று இருத்தல்‌; எது 


வம செய்யாமல்‌ இருத்தல்‌; 
மெளனமாக இருத்தல்‌. 

அ.மத்திட்டு அடங்கி. 

அமல்‌ அமைதி. 

அமுக்கறை மெளனமாக இருநதது 
குறும்பு செய்பவன்‌; இரகசிய 
மாகச்‌ செயல்படுத்துபவன. 

அமய்ய அவர்கள்‌. 

அயத்தல்‌ மறந்து போதல்‌. 

அயந்து பார்கக ; அசந்து. 

அயர்தல்‌ சோர்வடைதல்‌. 

அயிலை ஒருவகை மீன்‌. 

அயிலை பிடித்தல்‌ பழைய சோரற்‌ 
றில்‌ தணணீா மிகுதியாக 
விட்டுக குடித்தல்‌. 

அர்ஜி புகார்‌; முறையீடு. 

அரக்கல்லு அம்மி, 

அரக்குதல்‌ மரத்தின்‌ இலை 
தமைகளை வெட்டுதல்‌; வேக 
மாகச்‌ சாப்பிடுதல்‌; சவைத்தல்‌. 

அரங்கு உக்கிராண அறை; 
விலை உயர்ந்த பொருட்களை 
வைககும்‌ அறை 

அரசல்‌ புரசலா தெரிந்தும்‌ தெரி 
யாமலும்‌ 

அரசாணி திமிர்பிடித்த 
வாயாடிபபெண்‌; அரட்டல்‌ 
புரட்டல்‌; வாந்தி வரும்‌ மன 
நிலை, ஏமாற்றி வாழ்தல்‌. 

அரசிலை பெண்‌ குழந்தை 
களுக்கு இடுப்பில இடும்‌ அரசு 
இலை வடிவ ஆபரணம்‌ ; 
பெண்குறி. 

அரட்டல்‌ புரட்டல்‌ வாந்திவரும்‌ 
மனநிலை; ஏமாறறி வாழ்தல்‌. 


30 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 





அரசிலை 


அரணைப்‌ புத்தி ஒன்றைக 
கேட்டவுடன்‌ மறந்து போதல்‌. 


அரநாணம்‌ பார்க்க : அரைஞாக 
கொடி. 

அரப்பு சகைக்காய அரைப்பு. 

அரமும்‌ அரமும்‌ கிண்ணரம்‌ 
ஓத்த மானமில்லாதவர்‌ சேர்ந்து 
வாழ முடியாது என்ற நிலை. 


அரவணை சர்க்கரைப்‌ பொங 
கலைப்‌ போன்ற இனிப்பான 
உணவு. 

அரி அரிசி; ஒரு கைப்பிடி. நெற்‌ 
கதர்‌; அரிந்து வை. 


அரிக்கஞ்சட்டி, அரிசி அரிக்கும்‌ 
செம்பு; அலுமினியப்‌ பாத்திரம்‌. 


அரிக்கன்‌ செம்பு வெள்ளோடு 
உலோகத்தில்‌ செய்யப்பட்ட 
சிறிய பாததிரம்‌, 

அரிக்காரன்‌ தூதன்‌. 

அரிக்கிராவி ஒருவகை நெதல்‌. 

அரிச்சு எடுத்தல்‌ நச்சரித்தல்‌. 

அரிப்பு எரிச்சல்‌; பிரித்து எடுப்பு; 
தஇனவு; சல்லடை. 

அரிப்பு எடுத்தல்‌ உடம்பில 
ஊரல்‌ வருதல; பாலுணர்வு 
செயறபடல்‌. 

அரியெடுப்பு கதிரைச சூடடிப 
பவருக்குக்‌ கூலி போக இரண்டு 


௮. கா. பெருமாள்‌ 


கைகளாலும அன்பளிப்பாகக்‌ 
கொடுக்கும நெல்‌. 
அரிவட்டி பனை ஓலையால்‌ 
ஆன சிறிய பெபட்டி; சாதம்‌ 
பொங்க அரிசியைக்‌ கழுவிக்‌ 
கல்‌ நீக்கி தண்ணீர்‌ வடிய 
பயனபடுத்தும்‌ பெட்டி. 
அரிஷ்டம்‌ விலை மலிவான 
போதை பானம்‌. 
அருச்சனை ஏச்சு. 
அருமாந்த பிரியமான; செல்ல 


ட்்ர்ன்‌. 


அருமானை (அருவாமனை) அரி 
வாள்மனை; காய்கறி நறுக்க 
உதவுவது. 


அருவாமனை 
அருமை அன்பு 
அருவா அரிவாள்‌. 





அருவாக்‌ கட்டு நெல அறு 
வடைக கூலி; ஆள்‌ தன்னியல்‌ 
பாக எடுத்துககொள்ளும்‌ ஊதி 
யம்‌ சாரா நெல்‌; வயல்‌ அறுக்க 
உதவும்‌ கதிரருவாள்கள்‌ பல 
சேர்ந்த கட்டு 

அருவு விளிம்பு. 

அருளமாடன்‌ சுடலைமாடன்‌ 
வகை. 


31 


அருளாடி. பாக்க : கோமரத்தாடி. 


அரை இடுபபு. 

அரைக்கால்‌ கால்‌ பகுதியில்‌ 
பாதி, 1/8 

அரைக்கோட்டை 1012 மரககால்‌ 
அளவு. 

அரைஞாக்கொடி (அரைஞாண 
கயிறு) அரைஞாணகெொொடி; 
இடுப்பில கட்டப்படும்‌ கறுத்த 
கயிறு; குழந்தை இடுப்பின்‌ 
ஆபரணம. 

அரை வச்சாச்சு நெற்பயிரின்‌ 
மூடு திரண்டுவிட்டது. 

அல்லற சில்லற இடையூறு; 
குடும்பபபாரம்‌; பார்க்க - பிக 
கல்‌ பிடுங்கல. 

அல்லு கில்லு சிறிது சிறிதாக. 

அல்லோலப்படுதல்‌ சிறிது சிறி 
தாகச்‌ சீரழிந்து கெடுதல்‌. 

அலக்கழிச்சல்‌ வீணான அலைச௪ 
சல்‌; பயனில்லாத பயணம்‌; 
தொநதரவு. 

அலக்கு பாா£கக : தொரட்டி 

அலசுதல்‌ கழுவுதல; விமாசனம்‌ 
பணணுதல்‌, 


அலத்தல்‌ உணவுக்கு ஏங்குதல்‌. 


அலப்பறை அதிருப்தி உடைய 
வன, பார்க்க : அலவறததனம்‌ 


அலப்பு உணவுககு ஏஙஇத்‌ 
திரிதல்‌. 

அலம்புதல்‌ ததுமபுதல்‌. 

அலவலாதி கீழத்தரமானவன. 

அலவறத்தனம்‌ எவ்வளவு உணவு 


கிடைத்தாலும திருபதி அடை 
யாத நிலை, சாபபாடு மீதான 


அபரீதமான அசை, நிறைவில 
லாது ஆச்‌. 
அலவாங்கு கடப்பாரை 
அலவு தாடை, அலகு. 
அலாக்கு எளிது; தனிமை, 
லாகவம. 
அலாதி தனியான; வித்தியாச 
மான; வேறுபட்ட. 


அலுக்கு பிலுக்கு அடம்பரமாய்‌ 
பந்தா காட்டுதல்‌. 

அலுசுவம்‌ அதஇசயம, இதுவரை 
இல்லாத. . 

அலைச்சல்‌ அலைந்து திரிதல்‌; 
அலைந்து வருந்தல்‌. 

அவ்வையாரம்மன்‌ வழிபாடடுக்‌ 
குரிய அவவையார்‌ எனற 
பெண தெதய்வம. 


அவ்வோ/ அவ்வ கணவனைக்‌ 
குறிக்க மனைவி பயன்படுத்தும்‌ 
சொல்‌, அவர்கள்‌. 

அவகாசி உரிமையுடையவர்‌ 

அவசரக்‌ குடுக்கை எப்போதும்‌ 
அவசரப்படடுக்‌ கொண்டிருப்‌ 
பவன்‌; எதிலும அவசரம 
காட்டுகிறவன்‌. 

அவசானம்‌ முடிவு. 

அவையம்‌ பார்க்க: அவயம்‌, 

அவதாரம்‌ ஊருககு அடங்காத 
வன்‌, வீணாய்‌ அலைந்து திரிப 
வன்‌, களா சுற்றும குறும்புக்‌ 
காரன்‌. 

அவதி வாயதா; துனபம; விடு 
றை. 

அவயம்‌ சப்தம்‌; பெருஙகூச்சல்‌ 

அவஸ்தை வேதனை; இடையூறு; 
மனவருத்தம. 


32 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


அவிய அவர்கள்‌ 


அவியல்‌ கத்தரிககாய்‌, வெளளரிக்‌ 
காய, புடலஙகாய, சேனை, 
மாங்காய்‌, வாழைக்காய, 
மருங்கைககாய அகிய காய்‌ 
களைக்‌ கொண்டு தேங்காய்‌ 
கலநது செய்யபபடும்‌ கூட்டு. 

அவுட்‌ விளையாட்டு ஐந்து போ 
ஆடும சிறுவர்‌ விளையாட்டு. 

அவுரு கழறறு; முடிச்சை 
அவிழ்ததுவிடு. 

அவையான்‌ பெருசசாளி 

அவையான்‌ பொந்து பெருச்‌ 
சாளி வளை. 


அழிகாரி வீணான செலவு. 

அழிச்சாட்டியம்‌ சீரழிவு; கெடு 
தல்‌ செய்தல்‌; இடையூறு. 

அழிமதி அழிவு. 

அழிமானம்‌ கழிந்தவை; அழிந்த 

மதிப்பு, 

அழலை ஒரு தோய்‌ , தொண்டை 
தோய்‌. 

அமுக்கன்‌ கஞ்சன்‌, 

அழுகினி எப்போதும்‌ அழுது 
கொண்டிருக்கும்‌ குழநதை 

அமழுத்தக்காரன்‌ எதையும்‌ மன 
தில்‌ வைத்துக்‌ கொளளுபவன்‌; 
எதையும்‌ வெளிப்படையாகப்‌ 
பேசாதவன்‌. 


அமுதுவடிதல்‌ பொலிவு இல 
லாமல இருத்தல; துக்கச்‌ 
சாயலுடன்‌ இருததல்‌, முகக்‌ 
களையிலலாமல்‌ இருத்தல்‌ 

அளப்பம்‌ செய்தி; செய்தியறிய, 
நடநத நிகழ்ச்சி; அடுததவர்‌ 
மனதில்‌ உளள ரகசியமான 


கருத்து. 


அ. கா. பெருமாள்‌ 


அள பபமறிதல்‌ உட்கருததைத்‌ 
தந்திரமாக அறிதல்‌; செய்தி 
நடந்த நிகழச்சியை அறிதல்‌ 

அளவன்‌ உப்பு எடுக்கும ஜாதி 
யினர்‌; சித்திரவலலியார்‌ 
என்ற சாதியினர்‌. 


அளி மாட்டுத தொழுவத்தில 
வைக்கோல்‌ வைப்பதற்காகக்‌ 


கட்டப்படடி ரககும்‌ மரக்கம்பு; 
தட்டி அல்லது மூங்கில்‌ 
பிளாச்சு தட்டி; மரச்சட்டம்‌, 
வீட்டின்‌ முன்‌ இணணையில்‌ 
அமைக்கபபடுவது. 





அளிக்கதவு மரச்சட்டத்தால்‌ 
ஆன கதவு 


அளிவுகரிசு சொத்தை அழிக்கப்‌ 
பிறநதவன்‌. 


அளைதல்‌ கிளறுதல்‌; குழநதை 
சோற்றைத்‌ தின்னாமல்‌ பிசை 
தல்‌ 

அற்றம்‌ இறுதி; கடைசி. 

அற்றகுற்றம்‌ பார்க்க: அத்த 
குத்தம்‌. 

அற்றுப்‌ போதல்‌ பார்கக : அந்து 
போதல்‌. 


அறகுலமாடன்‌ சுடலைமாட 
னின்‌ வகையான தெய்வம்‌. 


அறங்கூடு படுககை அறை. 


23 


அறப்பாத்தி மாமிசம்‌ அறுக்க 
உதவும்‌ கத்தி 

அறப்பு வெட்கம. 

அறப்பெரை வீட்டின்‌ முன்பக்கம 
அமைந்த தனியறை 

அறப்பேசுதல்‌ முடிந்த முடிவாகப்‌ 
பேசுதல்‌; வெட்டு ஒன்று 
துணடு இரண்டாகப பேசுதல்‌. 


அறிவு சூடு எச்சரிககை; அறி 
வுறுத்தும செயல்‌. 

அறுட்டு கதர்நூல்‌ கண்டு, 

அறுவங்குறுவா குறுவா வகை 
யிலான நெதல்‌. 

அறுத்த துட்டி மனைவி உயிரு 
டன இருக்கும்போது கணவன்‌ 
இறப்பதால்‌ வரும்‌ துட்டி. 

அறுத்தல்‌ இரண்டாக்குதல்‌; 
இலலாமல்‌ ஆக்குதல; ஓரினச்‌ 
சேர்க்கை, 

அறுத்துக்‌ கழித்தல்‌ கடுமையாகப்‌ 
பேசுதல, 

அறுத்து முறித்தல்‌ பார்க்க : பந்‌ 
தம்‌ ஒழிப்பித்தல்‌ 

அறுதப்பய விதவையின்‌ மகன்‌; 
ஏசுவதற்குரிய சொல்‌. 

அறுதப்பயஒழி தகாத உறவு 
வைத்துக்கொண்ட பெண்‌; ஏசு 
வதற்குரிய சொல்‌ 

அறுதலி கைம்பெண்‌; தாலி 
அறுத்தவள்‌. 

அறுப்பு போர்‌ அடித்தல்‌; ஒரின 
பால உறவு; வயல்‌ அறுவடை, 


அறுப்புக்‌ காலம்‌ கதிரறுககும்‌ 
காலம்‌. 


அறுப்புத்துட்டி பாக்க : அறுத்த 
துட்டி 

அறை கர்ப்பப்பை, பெண்‌ குறி. 

அறைதிரத்தல்‌ பொதி வெளிவரு 
வதறகு முன்‌ பயிரின்‌ தடிப்‌ 
பான பகுதி. 

அன்னக்காவடி பிச்சைககாரன்‌, 
தரித்திரன்‌; சாப்பாட்டிறகாக 
காவடி எடுப்பவன்‌ 

அன்னங்காய்‌ பார்க்க: அண்‌ 
ணங்காய்‌. 

அன்யோன்யம்‌ நெருக்கமான. 

அன்றாடு தினமும்‌; நாளுககு 
நாள்‌. 

அன்றாடு காசு வழக்கத்திலிருக்‌ 
கும நாணயம்‌. 

அனக்கம்‌ அசைவு; பேச்சு மூச்சு 
இருத்தல. 

அனத்தம்‌ அரவம்‌; சப்தம்‌ 

அனத்தம்‌ கலக்கல்‌ மஞ்சள்‌, 
சுண்ணாம்பு, வேப்பிலை 
கலந்த நீர்‌; திருமண, இறப்பு 
சடங்குகளில்‌ திருஷ்டி. கழிக்க 
செய்ய உதவும்‌ நீர்‌ 

அனத்தல்‌ சூடாக்குதல்‌. 

அனத்துதல்‌ மேற்பாரவை செய்‌ 
தல்‌; சிரத்தையுடன்‌ கவனிததல்‌. 

அனந்தரப்‌ பணம்‌ திர௫ுவிதாங்‌ 
கூர்‌ நாணயம்‌, 

அனாமத்து யாருக்கும்‌ உரிமை 
யில்லாத. 

அனுப்பானமாக 
ஏந்தலாக 


வசமாக; 


34 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


அற்‌ 


ஆக்கம்‌ கெட்டவன்‌ ஓமுக்கம்‌, 
உறுதி இலலாதவன; உருபபடா 
தவன்‌; எதற்கும்‌ உதவாதவன 

ஆக்கணாங்‌ கெளிறு கெளிற்று 
மீன. 

அக்கினை தண்டனை. 

ஆக்குப்புரை திருமணம்‌, பிற 
சடங்குகளுக்குப்‌ போடப்படும்‌ 
ஓலைக்‌ கொடடகை; காம 
ணம்‌; சமையல்‌ பந்தல்‌. 

ஆக்கெளுத்தி கெளிற்று மீன 

ஆக்ஞை அணை. 

ஆகப்பாடு மொத்தம்‌. 

ஆகாடியம்‌ கணடல செய்தல்‌; 
குறும்பு கொடுமை. 

ஆகாதவன்‌ தீயவன்‌, பிரயோ 
ஓனமற்றவன, 

ஆச்சி பாட்டி. 

ஆச்சிக்குட்டி ஆட்டுககிடையிலி 
ருந்து தானமாக வழங்கப்படும்‌ 
ஆட்டுக்‌ குட்டி. 

ஆச்சியாடு இலவசமாகக கிடைக்‌ 
கும்‌ ஆடு. 

ஆச்சை (அழ்ச்சை) கிழமை; 
ஆச்சு. 

ஆச்சை முறை துட்டி கேடபதற 
குரிய ஞாயிறு, வியாழன்‌ அகிய 
நாடகள்‌. 

ஆசான்‌ அரியர்‌; வைத்தியன்‌; 
போர்க்கலையைக்‌ கறபிப்‌ 
பவர்‌, சிலம்பாடடக்காரர்‌; 


நாட்டா கலைக்குழுத்‌ தலை 
வர்‌. 


அ. கா. பெருமாள்‌ 


ஆட்டம்‌ காணுதல்‌ சோர்ந்து 
விடுதல்‌; பொருளாதார நிலை 
யில்‌ சரிதல்‌. 

ஆட்டாங்கள்ளி தஇிருகுகள்ளி. 

ஆட்டாம்‌ புமுக்கை அடடின 


சாணம்‌. 


ஆட்டுரல்‌ (ஆட்டுககல்‌) தோசை 


மாவு அரைக்கும்‌ கல்‌ 





ஆட்டுரல்‌ 


அடாதேோரடை 
மருந்துச்‌ செடி. 

ஆடிக்கழைத்தல்‌ ஆடி. மாதம 
முதல நாளில திருமணமான 
மாப்பிள்ளையையும்‌ பெண 
ணையும்‌ பெண வீட்டிற்கு 
விருந்துக்கு அழைத்தல்‌. 

ஆடி.த்தங்கல்‌ புதுமணபபெண்‌ 
ஆடி. மாதம்‌ பெறறோரின்‌ வீட்‌ 
டூல்‌ தஙகுதல. 

ஆடிப்போதல்‌ செயலற்று மனம்‌ 
வெதும்பி இருத்தல்‌. 

ஆடியறுதி ஆடி மாதத்தின்‌ 


கடைசி நாள்‌. 


ஒருவகை 


ஆடு சதை சதைப்பற்றுள்ள 
முழங்கால்‌ பகுதி, 


ஆடு தின்னா பாளை ஆடு தின்‌ 
னாத செடி. 

ஆடுபாரம்‌ மாட்டுவண்டியில்‌ 
பாரத்தை முன்னும்‌ பின்னு 
மில்லாமல்‌ சமமாக வைத்தல்‌. 


35 


ஆண்‌ சிரட்டை தேங்காயின 


கண்ணிலலாத பாதி ஓடு; 


கொட்டாங்கச்சியில்‌ கண 
இலலாத பாதிப பகுதி. 

ஆண்டு ஒருவர்‌ இறந்த ஒரு 
அணடு நிறைவடைந்த நாள 
நிகழ்சசி; இறபபுச்‌ சடங்கு. 

ஆணம்‌ கறிக்குழம்பு); கட்டி 
கறிக்குழம்பு; அடர்த்தியான 
குழமபு, துண்டுகள்‌ அலலாத 
குழம்பு 

ஆத்தா பாடடி. 

ஆத்தாடி களைப்பாக உட்காரும்‌ 
போது சொல்லும இளைபபாற்‌ 
றல்‌ சொல 


ஆத்தாது நிறைவு வராது; மனத்‌ 
திருபதி வராது. 

ஆத்தாமை பறிகொடுதது பரித 
விததல. 


அத்திமாடன்‌ சுடலைமாடன 
தொடர்பான மாடன்‌. 


ஆத்துதல்‌ திருடிச்‌ செல்லுதல்‌, 
சாமாததியமாகக்‌ கவருதல்‌ 
அதாரம்‌ பிரமாணம்‌. 
ஆதாளி அரவாரம, பேய்‌ அல்‌ 
லது அவிகள சப்தமிட்டு கல 
வரம்‌ செய்தல. 
அஆதாளிக்காரன்‌ இடக்காகப்‌ 
மபசுபவன்‌ 
ஆமக்கன்‌ கணவன்‌; தந்‌ைத; 
தாயைப்‌ பெண்டாளுபவன்‌,; 
இழிவான ஏசல வழக்கு. 
அமக்கா பெணகுறி 
ஆமப்படப்பு மோடுகூடாத 
வைககோல்‌ போர்‌. 


ஆமைவடை பருப்பு வடை. 


ஆய்‌ குழநதைகளின்‌ மலம்‌, 
மோசமான பேச்சுக்‌ குறிப்புச்‌ 
சொல்‌. 


ஆய்தல்‌ ஆய்நது எடுததல்‌, மீன 
ஆயதல. 

ஆயக்கட்டு நீர்‌ பாயும்‌ வயல்‌ 
ப்ப, 

ஆயக்கால்‌ கடவுளின்‌ தஇிருஉ௫௬ 
வலம்வரும்‌ வாகனத்தைச்‌ 
சுமப்பவா வாகனததை நிறுத்‌ 
தும்போது பயன்படுத்தும்‌ 
வலிமையான கழி; வாகனத்‌ 
தைத்‌ தாங்கும்‌ முட்டுக்கால்‌. 

ஆயக்கோல்‌ பார்கக : அயககால்‌. 

ஆயம்‌ தீர்வை, நிலவரி. 

ஆயினிச்சக்கா ஒரு வகை பலா. 

ஆரச்சர்‌ தூக்குத்‌ தண்டனை 
பெறற குற்றவாளிகளின தண்ட 


னையை நிறைவேறறும்‌ திரு 
விதாஙகூா சமஸ்தான அதிகாரி, 


ஆரத்தி எடுத்தல்‌ பார்க்க; 
ஆலத்தி எடுததல. 

அராசனை தாட்டார்‌ தெயவக 
கோவிலில்‌ ஆடும்‌ சாமியா 
டூ.ககு வரும்‌ அருள, 

ஆராட்டு பெருநெறித்‌ தெய்வத்‌ 
தைக கடல்‌ அல்லது அற்றில 
நீராடடுதல்‌, 

ஆராட்டுதல்‌ கோவில்‌ விழாத்‌ 
தெயவத்தை கடல அலலது நீ 
நிலையில நீறராட்டுதல்‌. 

அரைக்கால்‌ வண்டிச்‌ சக்கரத்‌ 
இன்‌ ஆரம. 

அலத்தி எடுத்தல்‌ சுபகாரியம்‌, 
துக்க காரியஙகளில்‌ தொடர்‌ 


36 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


பானவாகள வீட்டில்‌ நுழையும 
போது மஞசள்‌, சுண்ணாம்பு, 
வேபபிலை கலந்த நீர்‌ பாததி 
ரத்தால்‌ அவரின்‌ தலையைச்‌ 
சுறறித்‌ திருஷ்டி. கழித்தல. 
அலாப்பறத்தல்‌ அலாபபறவை 
போல பறத்தல்‌; சாபபாடடுக 
காக ஏங்கி அலைதல்‌. 
ஆவலாதி புகார்‌. 


அவாகனம்‌ பழைய கோவிலில்‌ 
உள்ள தெய்வததைப்‌ புதிய 
குடம அல்லது விககரகத்தில 
உரு ஏற்றுவது. 
ஆவிச்சேர்த்து ஆரத்‌ தழுவி. 
ஆழம்‌ பார்த்தல்‌ ஒருவனின்‌ 
மனதைச்‌ சோதுித்தல; மனத்‌ 
தன எணணத்தை அறிய 
முயற்சி செய்தல்‌. 
ஆழாக்கு ஒர்‌ அளவு. 
ஆளாக்கு வளர்த்து விடு, 
அஆனளாகுதல்‌ பார்க்க , சமைதல்‌, 
ஆன மட்டும்‌ முயன்ற மடடும்‌; 
கூடியவரை; முடியும அளவு. 
ஆனையர்க்குளா மீன வகை. 


ஆனைக்கொம்பன்‌ ஒரு வகை 
நெல்‌ 


இ 


இக்கட்டு துன்பம; இடையூறு. 

இகசுக்கு நீ முூள்ளிச்‌ செடி. 

இங்கன இங்கே; இந்த இடத்தில்‌. 

இசக்கியம்மன்‌ நாடடா£ பெண்‌ 
தெய்வம 


இசகுபெசகு முறைகேடு. 


அ. கா. பெருமாள 


இசப்புதல்‌ ஏமாறறுதல்‌. 

இசலிப்பு பார்கக : எசலிப்பு. 

இசவு மகபபேறு வேதனை. 

இஞ்ச இங்கே. 

இஞ்சி கோபம்‌, முசுடு. 

இட்டலிக்‌ குட்டுவம்‌ இட்லிக 
கொபபறை. 





இட்டலிக்‌ குட்டுவம்‌ 
இடக்கு குதாககம்‌; பார்கக; 
எடக்கு. 


இடங்கழி ஒரு படியளவு; மரப்‌ 
பாத்திரம்‌. 

இடச்சன்‌ இரண்டாவது 
குழநதை, இரணடிலொன்று 
முடிவாக; தர்க்கமாக; உறுதி 
யாக. 

இடங்கை இடங்கைச்‌ சாதி 
களைத்‌ தலைமையாகக்‌ 
கொண்ட சாதிகளின்‌ குழு; 
வலங்கை அல்லாத சாதிகள்‌. 

இடத்தே இடது பக்கம 

இடவழிப்பிணம்‌ பராகக. எட 
வழிப்‌ பிணம்‌. 

இடவன்‌ மாடடு வண்டியில்‌ 
இடபபக்கம்‌ பூடடிய காளை, 
ஏரில இடது நுகத்தில்‌ பூட்டப 
படும மாடு. 

இடிச்சக்காய்‌ பார்கக சீமச்சக்‌ 


க்ர்ய 


37 


இடிதாங்கி மிக மோசமான 


பரததை, காம வெறி பிடித்த 
பெண்‌. 


இடி.முடுக்கு ஒரு ஆள்கூட சாவ 
காசமாகச செல்ல முடியாத 


குறுகிய சந்து 

இடுக்காஞ்சட்டி மிகச்‌ சிறிய 
மண அகல்‌; கார்த்திகை மாதம்‌ 
வீட்டின மூன வைககப்படும்‌ 
கறிய அகல்‌ விளக்கு. 


படு 


ச 


எவ்வ பபா 


அமி 


இடுக்காஞ்சட்டி 


இடுக்கு சுருங்கிய வழி; குறுக 
லான இடம்‌. 
இடுக்குத்தடி களனஞளூறும்‌ 
பானையை நெெருக்கிப பிடிகக 
வைககும்‌ இரடடைத தடி; 
பனை மரததின பாளைகளைப்‌ 
பதப்படுததப பயன்படும்‌ 
இரண்டு கட்டைகளால 
இணைக்கபபட்ட இடுக்கி 


போன்ற கருவி. 


இடுக்குதல்‌ பனையில்‌ பதனீர்‌ 
எடுக்கப்‌ பாளையைச்‌ சீவி 
பானையைக்‌ கடடும செயல்‌. 


இடுக்குபானை களளிறககும்‌ 
பானை. 


இடுப்பு வலி மகபபேறு வலி. 


இடைஞ்சல்‌ இடையூறு, தொந்‌ 
தரவு 

இடையம்புளி அடு மேயககும்‌ 
இடையர்கள்‌ தயாரிககும்‌ 
குழம்பு. சுடட மிளகு வத்தல, 


38 


புளி, உப்பு, கறிவேபபிலை, 
உள்ளி சோத்து தயாரிப்பது. 


இடைவாழை மலையிலுள்ள 
மருந்து 

இண்டு சிறிய அளவு. 

இணுங்கு பெயர்த்து 
இணுக்கு. 

இதமாய்‌ கனிவாக. 

இப்பம்‌ இபபோது. 

இம்மி கொஞ்சம்கூட; சிறிதளவு. 


சர; 


இயக்கியம்மன்‌ பார்க்க : இசக்கி 
யமமன. 

இரசவடை இரசத்தில ஊறப்‌ 
போட்டப்‌ பருப்புவடை. 

இரத்தச்‌ சுரப்பு செருக்கு ; 
கொழுப்பு 

இரப்பட்டி குடல்‌; இரைப்பை 

இரப்பாளி யாசகம செய்பவன்‌; 
கஞ்சன்‌; பிச்சைககார குண 
முடையவன; பழிப்பிற்குரிய 
சொல்‌. 

இரவுதன்‌ குதிரை ஓட்டுபவன்‌. 

இராசியாதல்‌ சமாதானம்‌ ஆதல்‌. 

இராட்டு ஊர்சுற்றுபவன்‌ (பழ 
ராட்டு. 

இராப்பாட்டாளி குடுகுடுப்பைக்‌ 
காரன; குடுகுடுப்பை அடிததுக 
குறி கூறும்‌ மராட்டியன்‌ 
அலலது தெலுஙகுக்காரன 

இராப்பாடி பாரசக்க : ராப்பாடி.. 

இராவு இரவ. 

இராவைக்கு இரவுக்கு. 

இராஜமேளம்‌ நாட்டார்‌ இசைக 
கலைஞர்கள்‌ நிகழ்ச்சியை 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


ஆரம்பிக்கும முன்‌ எல்லோரும்‌ 
ஒருசேர இசைக்கருவிகளை 
இயக்கும்‌ நிகழ்ச்சி, 

இரி உட்கா. 

இரிக்கி இருககிறது. 

இருக்கட்டும்‌ போதும்‌, ஏற்றுக்‌ 
கொள்கிறேன்‌. 

இருப்புச்‌ சட்டுவம்‌ பெரிய 
அண்டாவில்‌ சோறு பொங்கும்‌ 
போது சோற்றைக கிளறப்‌ 
பயன்படுத்தும்‌ பெரிய சட்டு 


௮3% 
௪ 
கன 11 





இருப்புச்‌ சட்டுவம்‌ 
இரைகடி வயிற்று வலி. 
இரைப்பட்டி பார்க்க : இரப்‌ 
பட்டி 
இலங்கப்புரை போர்க்‌ கலை 
பயிற்சிககாகக்‌ கடடப்படட 


தற்காலிகமான ஓலைபபந்தல்‌ 


இலாடக்காரன்‌ இலாட சந்யாசி; 
பைராகி. 


இலுப்படி மாடன்‌ இலுபபை 
மரத்தை இடமாகக்‌ கொணட 
மாடன; அண்‌ தெய்வம. 

இலைவாணியர்‌ செட்டியார்‌ 
ஜாதியில்‌ ஒரு பிரிவினர்‌; வெற்‌ 
றிலை விற்கும்‌ செட்டியார்‌ 

இவிய இவாகள்‌. 

இமுகுதல்‌ கடடியான பொருள்‌ 
நீர்வடிவம்‌ அதல்‌. 


அ. கா. பெருமாள்‌ 


இளக்கம்‌ இளகிய தன்மை; 
நெகிழ்ச்சி; பார்க்க : எளக்காரம்‌ 

இளக்காரம்‌ தாழ்நிலை; இழி 
வான நிலை; பரிகாசம்‌, துசச 
மாக நினைத்தல. 

இளக்குதல்‌ கோள மூட்டம்‌ 

இளநாக்கடித்தால்‌ யோசிக்கா 
மல்‌ விருப்பம்‌ தெரிவிததல்‌; 
ஒருவரைத்‌ திருப்தி செய்ய 
உதவுவதாக வாககளிததல. 

இளப்பம்‌ சிறு வயது. 

இளவட்டம்‌ இளம்‌ வயதுடைய 
வன்‌. 

இளவன்‌ இளம்‌ தேங்காய்‌; விளை 
யாத தேங்காய்‌; ஒரு வகை 
தடியன்காய்‌. 

இளிச்சவன்‌ எளிமையானவன்‌; 
அப்பாவி. 

இளிச்சவாயன்‌ ஒன்றும்‌ தெரி 
யாதவன்‌; எளிதில்‌ ஏமாற்றப்‌ 
படுபவன்‌. 

இளைப்பு பார்கக : எளப்பு. 


இறுக்கம்‌ இறுதி நேரம்‌; நெடுழாத 
தன்மை; தட்டுப்பாடு. 

இறுங்கு மக்காச்‌ 
இறுகயைது. 


சோளம, 


* 


ஈக்கமாறு தென்னை ரர்க்கு 
களால்‌ அன துடைப்பம்‌. 


எச்சை ௪, 


ஈசல்‌ பொரி ஈசலைப்‌ பொரித்து 
மிளகு பொடி தூவித்‌ தயாரிக்‌ 
கும்‌ சிற்றுண்டி. 

ஈசான மூலை வட கிழக்கு 
மூலை; உழவு, களை எடுப்பு 


39 


போனறவறறை ஆரம்பிக்கும 
மூலை 


ஈஞ்சை ஒரு மரததின பட்டை, 
குளிககும்போது- உடமபு 
தேயக்கப்‌ பயனபடுவது. 

ஈட்டான்‌ பதிவாகச்‌ சந்திக்கும்‌ 
இடம்‌, குறிப்பிட... இடம்‌. 

ஈடு பணையம்‌; அடகு வைத்தல்‌. 

ஈணுதல்‌ பசுவின்‌ மகப்பேறு. 

ஈத்தளைதல்‌ மாடு பேற்றிற்காக 
வேதனைப்படுதல 

ஈத்து ஆல. 

ஈத்து அத்தல்‌ நெல்‌ பயிரின கதிர்‌ 
முழுதும்‌ வெளிவந்த நிலை. 

ஈத்துக்காரி பிரசவம பார்க்கும்‌ 
தாதி. 

ஈத்துக்கூலி மகபபேறு நடததி 
யதற்குக்‌ கூலி 

ஈத்துப்புரை மகபபேறு நடக்கப 
புதிதாகக கட்டுப்படும்‌ ஓலை 
வேய்நத அறை. 

ஈத்துமாடு இரண்டாவது கன்றை 
ன்ற பசு. 

ஈர்க்கல்‌ ததெனெேனோலை நரமபு. 

ஈர்க்கின்றால்‌ இறால்‌ வகை. 

ஈரங்கி வழக்குக கேள்விமுறை 
(மோ). 

ஈரணை சாலவிட்டு சால உழு 
தல்‌. 

சரப்பனை கூநதல்‌ பனை 

ஈராங்கியம்‌ உள்ளி, வெங்காயம. 

“ரிழைத்துவர்த்து பாரசக்க: 

துவர்த்து 


ஈருள்ளி பேன்‌ எடுக்க உதவும 
சீப்பு, வெங்காயம்‌. 





ஈருள்ளி 


ஈற்றுப்பெறை பார்கக : ஈத்துப்‌ 
ன்‌ 
ஈறல்‌ இளம மூங்கில்‌. 
ஈனம்‌ &ழ்த்தரம்‌, இழிந்தவன்‌. 
ஈனன்‌ தலித்‌ மக்களின்‌ நாட்டார்‌ 
அண்‌ தெய்வம்‌. 
ல... 


உக்கம்‌ கயிறு 

உக்கல்‌ தோல்‌ உளுத்த தோல; 
பழுதடைநத தோல்‌. 

உக்காறு பருவமடைந்த பெண்‌ 
ணுக்குக கொடுக்கபபடும 
மருந்து வகை. 

உக்கிராணக்காரன்‌ கோவில 
உக்கிராண அறையைப்‌ பரா 
மரிப்பவன 

உக்கிராணம்‌ பலசரக்கு வைக்கப்‌ 
படும்‌ அறை. 

உக்குதல்‌ கெட்டுபோதல்‌; மக்கிப்‌ 
போதல்‌. 

உகந்துடமை கணவன தன 
சொத்தில்‌ ஒரு பகுதியை மனம 
உவநது கொடுபபது (மருமக 
களவழி தொடர்பானது) 

உச்சக்கட்டம்‌ உச்சநிலை. 

உச்ச நேரம்‌ நடுப்பகல்‌. 

உச்சி தலை: நண்பகல்‌ நேரம்‌, 
உயரமான. 


40 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


உச்சிக்கொடை நாட்டா 
தெய்வக்‌ கோவிலகளில்‌ நடக்‌ 
கும்‌ நண்பகல விழா 
உச்சிப்பபொடி குழநதைக்கு 
ஜலதோஷம்‌ வராமலிருகக 
குளித்தவடன்‌ உச்சியில்‌ வைக்‌ 
கும்‌ மருந்துப்‌ பொடி 
உச்சினி மாகாளி உலஜஓய்னி 
மாகாளி என்ற நாட்டார்‌ 
பெண்‌ தெயவம்‌. 
உச்சு காட்டுதல்‌ (சூ காடடுதல்‌) 
நாயைத்‌ தூணடி விடுதல்‌. 
உச்சு கொட்டல்‌ அமோரதுத்தல்‌. 
உச்சுகான்‌ காசுவைத்து விளையா 
டும ஒரு வகை விளையாட்டு. 
உச்சுதல்‌ பிறரது பொருளைத்‌ 
தந்திரத்தால்‌ கவர்தல்‌. 
உடப்பிறந்தாள்‌ சகோதரி 
உடம்படி ஏணி; ஒப்பந்தம்‌; 
மாடிககுச்‌ செலலும வழியில்‌ 
மமல்கீமாக அடி ககொண்டிருக்‌ 
கும்‌ கதவு. 
உடமஸ்தன்‌ (ஓடமஸ்தன்‌! உரிய 
வன்‌, சொநதககாரன 
உடுமாத்து மாற்றுத்‌ துணி. 
உழடுமானம்‌ அடை, 
உண்டாக்குதல்‌ உருவாக்குதல்‌; 
உடலுறவு கொள்ளுதல்‌. 
உண்டாயிருத்தல்‌ காப்பமாயிருத் 
தல்‌. 
உண்டியல்‌ காணிக்கை; 


காணிக்கைப பெட்டி. 


உண்டைக்‌ கெளுத்தி கடலில்‌ 
உள்ள கெளுத்தி மீன்களில 
சிறிய வடி.வில உள்ளது. 


அ. கா. பெருமாள்‌ 


உண்டைச்‌ சம்பா (வி.பா.) சமபா 
என்ற நெல்வகை; ஐநது மாதப 
பயிர்‌. 

உணக்க மீன்‌ கருவாடு. 

உணக்கம்‌ வாட்டம்‌. 

உணங்கி (உணஙகி) உறைநது, 
காய்ந்து 

உணங்குதல்‌ காய்தல்‌. 

உத்தரம்‌ பதில சொல்‌; சமாதா 
னம்‌; உத்திரக்கட்டை; ஜாமீன. 

உத்திரம்‌ பார்க்க : உத்தரம்‌. 

உதயம்பழம்‌ பழுககும பருவத்து 
லுள்ள புளியங்காய்‌. 

உதுர்புட்டு புட்டவிக்கும குழலில்‌ 
இடாமல்‌ வாயகன்ற மண்‌ 
சட்டியில துணிகட்டித தயாரிக்‌ 
கும புட்டு 

உதுரப்பாடு உதிரப்போக்கு; ௧௬௪ 
சுிதைவின் போது ஏற்படும 
உதிரப பெருக்கு 

உதிரம்‌ குடிப்பு நாட்டா தெய்வ 
விழாவில்‌ சாமியாடி பலியின 
குருதியைக்‌ குடி. பபதூ. 

உதிரிப்பூ உதிரியாக உளள மலா 

உப்பந்துண்டம்‌ உப்பிட்டுக்‌ காய 
வைத்த மீன; உப்பு மஞ்சள 
தேய்த்துக்‌ காய வைதத 
மாமிசத துண்டு. 

உப்பு நாட்டா விளையாட்டின்‌ 
போது அதாரமாக இருககும்‌ 
பொருள்‌; பார்க்க தாய்ச்சி 

உப்புக்‌ கவட்டி கபடி விளை 
யாட்டு. 

உப்பு சுமத்தல்‌ நாட்டார்‌ விளை 
யாட்டில்‌ வென்றவனைத்‌ 
தோறறவன்‌ முதுகில சுமப்பது, 


41 


உப்புபயிர்‌ உபபுப்‌ பாத்திகளில்‌ 
கடல்‌ நீரைப பாய்ச்சுவதால 
விளைந்த உப்பு. 

உப்புப்‌ பாத்து உப்பு விளையும 
இடம்‌. 

உப்பு மரவை உப்பு வைககப்‌ 
பயன்படும்‌ மரப்பாத்துரம 

உப்புக்கண்டம்‌ உப்பு தடவி 
காய வைக்கப்பட்ட மீன்‌ 
துணடு. 

உப்புக்கரித்தல்‌ உணவில்‌ அதிக 
அளவு உபபு இருத்தல்‌. 

உப்புக்குத்தி பின்னங்கால்‌. 

உப்புக்கோடு கிளித்தடடு விளை 
யாட்டில்‌ உள்ள கோடு 

உப்புதல்‌ நீரில்‌ உளறுதல்‌. 

உப்புப்‌ பாச்சா உப்பில்‌ வரும்‌ 
கரப்பான பூச்சி. 

உபசரணை உபசாரம்‌; அன்‌ 
போடு விசாரித்தல்‌. 

உம்பளம்‌ லஞ்சம. 

உம்பிளிக்கம்‌ தயவு. 

உமிக்கரி பல தேய்ககப பயன்‌ 
படும்‌ கரிபபொடி, உமியின கரி, 


உரக்குண்டு எருக்குழி. 

உரச்சுப்‌ பார்த்தல்‌ மோதிப்‌ 
பார்ததல்‌; பலத்தைச்‌ 
சோதிததுப்‌ பார்ததல. 


உரசல்‌ சணடையால்‌ வரும 


பிணக்கு. 
உரசுதல்‌ மோதுதல்‌ 


உரப்பெட்டி உலக்கை கொண்டு 
நெல்‌ குததும்போது உரலின 
வாய்ப பகுஇயிலிருந்து அரிசி 
சிநதாதவாறு வைக்கப்படும்‌ 


நார்க கூடை. 





உரப்பெட்டி 


உரி அரை நாழி 

உரிஞ்சு விடுதல்‌ அடையை 
முழுக்க அ.கற்றிவிடுதல்‌. 

உரிதல்‌ அபகரித்தல்‌ 

உருக்குத்துதல்‌ அம்மை நோய்க 
குரிய ஊசி குத்துதல்‌. 

உருக்குலைஞ்சு அழகு குறைந்து, 
நிலைதடுமாறிச செல்வம 
அழிந்து. 

உருகுதல்‌ இளைததல்‌. 


உருட்டு ஏமாற்று; பொய்‌ புரட்டு; 
ஒரு செயலைச்‌ செயவதாகச்‌ 
சொலலி மமழுப்புதல்‌. 

உருட்டுதல்‌ பேச்சை மமுப்புதல, 
உணமையை மறைக்கச சாமாத 
தியமாகப்‌ பேசல்‌ 


உருப்படி தங்க நகை; சரியாக; 
எண்ணம்‌. 


உருப்பாத்தி ஒரு கடல்‌ மீன்‌. 


உருப்பிடித்தல்‌ யாகத்‌ தீயில்‌ 
உருவை வெளிககொணர 
மந்திரம ஓதுதல்‌. 


உருட்டு பெரட்டு தந்திரமாக 
ஏமாற்றுதல்‌. 


உருமா (உறுமால்‌) திருமண 
மேடையில்‌ உறவுமுறைக்காரர்‌ 
களால்‌ மணமகனின தலையில்‌ 
கடடப்படும்‌ பல வண்ணத்‌ 


42 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


துணிததுண்டுகள்‌; மேல்‌ 


துணடு. 
உருவி விடுதல்‌ ஒருவனிடம 
காரியத்தைச்‌ சாதிக்கத்‌ தய 
வாகப பேசுதல; நடித்தல்‌. பரி 
காசச்‌ சொல்‌. 


உருவுதல்‌ கெஞ்சுதல்‌ 

உருவேற்றுதல்‌ துர்போதனை 
செய்தல்‌. 

உருவேறுதல்‌ அவேசம்‌ ஏறுதல்‌. 

உருளி வெங்கலத்தால்‌ அன பாத்‌ 
திரம. 


உலும்பு வாடை கவிசச வாடை; 
கொச்சை வாடை 


உலை சோறு ச௪மைகக உதவும்‌ 
அடுப்பு; சோறு சமைகக உத 
வம்‌ பாத்திரம்‌; நெருப்புளள 
அடுபபு, சோறு சமைப்பதற்‌ 
காகக்‌ கொதிக்க வைக்கும்‌ நீ. 
உலை மூடி சோறு சமைக்க 
உதவும்‌ மண்பானையின மண 


ணாலான மூடி, பெண்குறி. 


உலைமூடி 


உலக்களம்‌ (உரக்களம) நெல குத்த 
உதவும்‌ உரல உலக்கை இருக்‌ 
கும்‌ இடம; நெல்‌ குததுவதற்‌ 
காகப்‌ பயன்படுத்தும்‌ அறை 

உலைவைத்தல்‌ ஒருவனுக்குக்‌ 
கெடுதல்‌ செய்தல்‌ 


உவ பதர்‌. 


அ. கா. பெருமாள்‌ 


உவச்சன்‌ பார்க்க : ஓச்சன்‌. 
உழக்கு முகததலளவு, கால்படி 
உள்மடி. வெளியே தெரியாதபடி. 
இடுபபில்‌ கடடியிருக்கும்‌ 
வேட்டியின்‌ மடி. 
உள்வெண்டயம்‌ பொதி மாட்‌ 
டின்‌ முதுகில பொருளை 
வைக்க உதவும்‌ அணை 
உள்ளன்‌ ரூடடி மாட்டுப 
பிணையின்‌ உட்பகுதி மாடு. 
உள்ளி சிறிய வெங்காயம்‌. 


உள்ளில்லை திராணியில்லை. 
உளத்துதல்‌ தட்டிக்கழித்தல்‌ 
உளவுக்குள்‌ விடுதல்‌ உழுத 
சாலில மறுபடியும்‌ உழமுதல, 
வெளிப்படையாகப்‌ பேசாமல 
இருததல்‌. 

உளுந்தஞ்சோறு சம்பா புழுங்‌ 
கல்‌ அரிசி, முழு உளுந்து, 
பெவெந்தயம்‌, பூணடு, சுககு, 
தேங்காய்‌ சேர்தது பொங்கிய 
சாதம்‌. 

உளுந்தரைத்த அம்மி மந்தம்‌ 
பிடித்த நிலை; மசணை. 


உளைச்சல்‌ நரம்புக குததல்‌ 

உறக்கச்சடவு தூங்கி எழுநத 
பின்னர்‌ உள்ள சோர்வு; தூக்‌ 
கத்தினால்‌ ஏற்படும்‌ அசதி; 
கூக்கம்‌ தொடங்கி விட்டதன்‌ 
அறிகுறி. 

உறடு உதடு. 

உறுக்குதல்‌ மிரடடுதல்‌. 

உறுகிற்று பிசகுதல. 


உறுஞ்சுதல்‌ ஒருவனைத்‌ தந்திர 
மாக ஏமாற்றி கவருதல்‌. 


43 


உறுதிப்படுத்தல்‌ (ஸதிரப்‌ படுத 
தல) திருமணப்பெண, மாப்பிள்‌ 
ளையை உறுதுப்படுத்தல. 

உறுப்பாங்கட்டி மண்‌ புழுக்கள்‌ 
உருவாக்கும மணகட்டிகள. 

உஊறுமா பாக்க "உருமாா. 

உறுளி பார்கக : உருளி 

உறை உளத்துதல்‌ பால பிறை 
ஊற்றல்‌ 


உன்னி எழுமபிநின்று. 


ஹா 


தள 


௪வடை கெட்டுப்போன 

வபை. 

ஊ௫ிச்‌ சம்பா சம்பா நெல்லின்‌ 
ஒருவகை, நுனி கூர்மையான 
நெல. 

ஊத்‌ தொண்டை க&ீசசுக்குரல 
உடைய தொண்டை; அ௮இசு 
அளவு சாப்பிட முடியாதவன்‌ 

சளசுதல்‌ பண்டம கெட்டுப்‌ 
போதல்‌; சுவை கெடுதல்‌. 

ஊட்டி கழுத்து. 

ஊட்டி அறுத்தல்‌ நம்பிக்கை 
துரோகம்‌ செயதல்‌; கழுத்தை 
அறுததல்‌, குரல்வளையை 
நெரிததல்‌; அடுத்துக்‌ கெடுததல. 

ஊட்டு காளி கோவில்‌ விழா 

ஊட்டு கொடுத்தல்‌ பலி கொடுத 
தல 

ஊட்டுப்புரை கோவிலில பிரா 
மணா உணவு உண்ணும்‌ 
இடம்‌; கோவில விழாக்களில்‌ 
சாப்பிடுவதறகுச சமைக்கப்‌ 
படும காவணம. 


44 


ஊடுகோரிப்போடல்‌ 


ஊத்தங்கள்‌ 


ஊடு பயிர்‌ ஒரு பயிரின்‌ இடை 


யில சாகுபடி. செயயப்படும 
வேறு பயிர்‌, 

பயிர்‌ 
சரியாக இலலாத இடங்களில்‌ 
பயிரைத தோண்டிப போடுதல 


ஊடுமம்பிட்டி, வயலில்‌, வளராத 


இளம பருவத்தில்‌, மூடு குறை 
வாக இருக்கும்‌ இடத்திறகு 
மூடு கூடுதலாக இருக்கும்‌ 
இடததிலிருநது மணணோடு 
பயிரை எடுத்துப்‌ போட 
உதவும்‌ மணவெடடி; நீண்ட 
கையடைய மணவெடடி. 


ஊணிக்கமபு மாட்டு வண்டியில 


பாரங்கள்‌ விழரமல்‌ இருககத 
தடுபபாக நடப்படும கம்பு. 


ஊத்தப்பம்‌ மிகவும்‌ புளித்த 


தோசை மாவுடன்‌ சோடா 
உப்பு, உள்ளி, பசசை மிளகாய்‌ 
கலந்து சுடபபடும கனமான 
தோசை 


ஊத்தம்‌ போடுதல்‌ வாமைப 


பழத்தை பழமுகக வைக்கப்‌ 
புகையபோடல 


புகையபோட்டு 
பமுகக வைத்த காய்‌. 


ஊத்தாங்கால்‌ வயல்‌ அறு 


வடைக்கு மூன வயல நீரைச 
சுததமாக வடிகட்ட அமைக்கப்‌ 
பம கால்‌, 


ஊத்தாம்பட்டி பலூன. 


களத்து வாய்வழி உடலுறவு செய்‌ 


பவன. 


ஊத்தை அமுக்கு; பல்‌ சொததை, 


ஊப்பாடு கத்தி, 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


ஊமைக்காயம்‌ விபதது அல்லது 
மனித தாக்குதலால்‌ உடம்பில 
ஏறபடும புண இலலாத உள 
காயம்‌. 


ஊளமைக்கிளாத்தி கிளாததி என்ற 
ம்னவகைகளில ஒனறு, நிறத 
துடன்‌ கூடியது, 

ஊமைக்குசும்பு (குசும்பு) நல்ல 
வனாக நடித்துக்கொண்டு 
கோள்‌ சொல்லுதல்‌, சண்டை. 
மூடடுதல்‌, குசும்பு செய்தல்‌; 
அமைதியாக இருநது குறுமபு 
செய்தல்‌. 

ஊமைச்சி கடல்‌ மீன்‌, தவிட்டு 
நிறமுடையது 

ஊரக்கருவாடு உப்பு வைத்துப்‌ 
பதப்படுத்தப்படட. கருவாடு; 
காயாத கருவாடு. 


ஊரல்‌ அரிப்பு 


ஊரழைப்பு திருமணம்‌ போன்ற 
விசேஷத்துககாக ஊர்‌ மக்களை 
அமைபபது. 


ஊராளி தென்னை மரத்தில்‌ ஏறு 
பவன்‌; மலைசசாதியன்‌. 


ஊருப்பட்ட அளவுக்கு அதிக 
மாக; நிறைய. பார்க்க : எககச்‌ 
சக்கம்‌. 

ஊரை கோள்‌ கூறுபவன, சரி 
யாகக்‌ காயாக விறகு; கருவாடு; 
தெல்லுடன்‌ வளரும்‌ களை, 
வால்‌ நெல்‌. 

ஊளியக்காரன்‌ சம்பளமினறி 
வேலை பார்க்கும்‌ குறிப்பிட்ட 
சாதியன. 

களளியம்‌ சம்பளமின்றி பாரக்கும்‌ 
வேலை. 


அ. கா. பெருமாள்‌ 


ஊளளை பொருத்த நிலையிலான 


அதிக சப்தம; அரவாரததுடன 
கூடிய சப்தம; கெட்டுப்போன 
பதார்ததத்தின வாடை 


உ 


எக்கச்சக்கம்‌ ஏராளம்‌; கணக்கி 
லடங்காத 

எக்காளம்‌ இளக்காரம்‌; தாழ்வாக 
நினைத்தல 

எக்காளப்‌ பேச்சு மதிக்காமல்‌ 
பரிகாசமாகப்‌ பேசுதல்‌ 

எக்கு இடுபபு. 

எக்குத்தப்பா தவறுதலாக; எதிர்‌ 
பாராமல்‌. 

எகுறுதல்‌ அணவததுடன நிலை 
கொள்ளாமல நிற்றல்‌ 

எங்கிண எங்கே. 

எச்சவலை பலதரப்பட்ட மீன்‌ 
களைப்‌ பிடிககும்‌ வலை. 

எசக்கேடு இசைகேடாக; தவறு 
தலாக, முறையற்ற நிலையில்‌; 
தெரியாமல; சரியாக அறியாத 
நிலையில்‌ 

எசகு பெசகு தெரியாமல்‌; அகஸ்‌ 
மாத்தாக. 

எசலிப்பு பிணஙகுதல; வேண்டி 
யவர்கள்‌ இருவரும்‌ சண்டை 
போடுதல்‌ 

எசலுதல்‌ சண்டை இடுதல்‌. 

எசவு தோதுவாய; பொருத்தமாய்‌. 

எட்டடிப்‌ பாம்பு விரியன்‌ பாம்‌ 
பின்‌ ஒரு வகை. 

எட்டடி விரியன்‌ விஷமில்லாத 
விரியன்‌ பாம்பு 


45 


எடக்கு நையாண்டி கலந்து 
வித்தியாசமாகப்‌ பேசுதல. 

எடவழிப்‌ பொணம்‌ ஒரு செயல்‌ 
பாதியில்‌ நிற்றல. 

எடவாடு அதாரம; அவணம்‌; 
உறவு, 

எடுத்துக்கட்டி (உழுதல்‌) அழமில்‌ 
லாமல உழுதல. 

எடுத்துக்கட்டிக்கூறல்‌ இயல்‌ 
பாக நடக்காத ஒன்றைத்‌ 
தானே உருவாககிச்‌ சொல்லு 
தல்‌ 

எடுப்புக்காரி கர்வமுடையவள்‌. 

எடுப்பு உழவு விதைப்பதற்கு 
முன்பு உள்ள உழவு 

எடுப்பு வரி கட்டாயமாகக்‌ 
கடடப்பட வேண்டிய வரி. 

எண்ணெச்‌ சிப்பல்‌ பலகாரத்‌ 
தின்‌ எண்ணெய்‌ வடிவதற்குரிய 
துவாரங்கள்‌ உடைய தட்டைப்‌ 
பாததிரம 

எண்ணெய்‌ தப்பளம்‌ தலையில்‌ 
நிறைய நல்லெண்ணெய்‌ தேய்த 
தல்‌, 

எண்ணெய்‌ கக்கம்‌ காயச்சிய 
எண்ணெயிலுள்ள கசடு. 

எண்ணெய்க்காய்ச்சு எண்‌ 
ணெய காய்ச்சப்‌ பயன்படும 
குறிய கரணடி.. 

எத்தன்‌ ஏய்ப்பவன்‌. 

எத்தனம்‌ அயத்தம்‌. 

எத்தனம்‌ கூட்டுதல்‌ ஆயத்தம்‌ 
செயதல. 


எத்துக்குத்தா எதிர்பாராத 
விதமாக. 
எத்துதல்‌ ஏமாற்றுதல்‌ 


எத்துவாளி ஏமாற்றுக்காரன்‌. 


46 


எதம்பதமா மெனமையாக; 
முரட்டுததனம அல்லாமல்‌. 

எதிர்ப்பு வழிப்பயணம்‌ செய்பவ 
ருக்கு முன்‌ எதா வருதல்‌; 
எதாப்படுதல்‌; சகுனம்‌, 

எதுக்களித்தல்‌ வாந்தி எடுத்தல்‌; 
மிதமிஞ்சிய உணவு உண்பதால்‌ 
வயிறு குமட்டுதல்‌. 

எதுத்தால எதிரில்‌. 

எதுப்பு சகுனம்‌. 

எதேச்சை தற்செயல. 

எப்பம்‌ எப்போது, 

எமட்டன்‌ ஏமாற்றுக்காரன்‌; அச 
காய சூரன்‌. 


எமப்பளுவன்‌ எமனையே 


ஏமாற்றுபவன்‌ 


எய்ச்சோறு கிராமத்தில்‌ இருந்த 
ஒரு வரி. 


எரப்பாளி பார்க்க : இரப்பாளி. 


எரிசேரி சேனை அலலது 

வாழைககாயால சமைக்கப்‌ 
படும நல்ல மிளகு சேர்நத 
ஒருவகைக்‌ கூட்டு. 


எருசிரிச்சான்டூலை வடமேற்கு 
மூலை. வடமேற்கில மேகம்‌ 
கறுத்தால்‌ மழை பெய்யாது 
என்பது நம்பிக்கை. வயலில 
உழும்போது வட.மேற்கு மூலை 
யில எருது மேகத்தைப்‌ பார்த்து, 
இன்று மழை வரும நாம்‌ தப்பி 
விடலாம்‌ எனறு சிரிக்குமாம்‌. 
அதனால்‌ பொதுவாக வயலின்‌ 
வடமேற்கு மூலைப்‌ பகுதியை 
எரு சிரித்தான்‌ மூலை எனபது 
வழக்கம்‌. 

எல்லுப்பொடி எலும்புப்பொடி 
உரம்‌ 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


எல்லைக்கதுர்‌ அறுவடை 
வயலைக்‌ கூறுபிரிகக அடை 
யாளமிடும முடிந்து வைக்கப்‌ 
பட்ட கதிர்‌. 

எலக்காளை ஒருவகைக்‌ காளை, 

எலிப்பொறி எலியைப்‌ பிடிக்க 
உதவும்‌ கூண்டு; எலிப்பத்தாயம 


எலிப்பொறி 

எலுங்கொடி மாடு ஈனும்போது 
வெளிப்படும நச்சுக்கொடி, 

எலைச்‌ சுருட்டுப்‌ புழு நெற்பயி 
ரின்‌ இலையிலுள்ள பச்சை 
யததை உண்டு வளரும்‌ புழு. 

எளக்கம்‌ பார்கக : எளக்காரம்‌. 

எளக்காரம்‌ இளப்பமாக; லெகு 
வாக; எளிதாக. 

எளகுதல்‌ தடையின்றிப்‌ பேசிக்‌ 
கொணடிருந்தல்‌; குறைந்த 
அளவு புத்தி பேதலித்து பே?க்‌ 
கொண்டி ருததல்‌; ஒரு செயலை 
வேகமாகச்‌ சோர்வின்றிச்‌ 
செய்தல்‌. 

எளப்பு அஸ்தமா என்ற நோய்‌. 

எளவடியந்துரம்‌ சாவுச்‌ சடங்கு 

எளவு இறப்பு; பழிப்பதற்குரிய 
சொல்‌. 

எளவு வீடு இறப்பு நடந்த வீடு. 

எறப்பு கூரை 

எறவட்டி வாய்ககாவிலிருந்து நீர்‌ 
இறைக்கப்‌ பயன்படும்‌ கூடை. 


(இதன்‌ இரண்டு பககங்களிலும்‌ 


அ. கா. பெருமாள்‌ 


நீண்ட கயிறுகள்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌, இருவர்‌ சேர்ந்து 
செயல்படுவதற்கு உரிய அமைப்‌ 
புடையது.] 





ஏகத்தாளமாய்‌ மகிழ்சசியில்‌ 
ஆணவத்துடன்‌ இருத்தல்‌; 
தான்தோன்றித்தனம்‌. 


ஏகதேசம்‌ உத்தேசமாக. 
ஏகப்பட்ட கணக்கிலடங்காத. 


ஏகாங்கி குழந்தையின்றி இருப்ப 


வள; மலடி. 


ஏடு தொடங்கல்‌ குழந்தைக்கு 
விஜய தசமியன்று அட்சர 
அப்பியாசம்‌ தொடங்குதல்‌. 


ஏடுவாரல்‌ பனை ஓலை ஏடு 
தயாரிப்பதற்கு உலையைச்‌ சீவு 
தல்‌. 

ஏண்ட உதவி இயன்ற உதவி, 

ஏத்தன்காய்‌ ஒருவகை வாழைக்‌ 
காய்‌; நேந்திரஙகாய. 

ஏத்தனத்துக்கு தொழில்‌ செய்ய. 

ஏத்தெடுத்தல்‌ ஏற்று நடத்தல்‌. 

ஏந்தல்‌ உதவி 

ஏப்பித்தல்‌ ஒப்படைததல்‌ 

ஏர்க்கால்‌ மாட்டு வண்டியில்‌ 
நுகத்தின்‌ அடியில்‌ உள்ள கம்பு. 

ஏர்கால்‌ ஏரின்‌ மேழியை 


இணைக்கும்‌ கம்பு. 


47 


ஏலவில்லை சகதியில்லை 


ஏவல்‌ ஒருவனை அழிக்க பேய்‌ 
அல்லது துரதேவதையை 
மநதிரம்‌ வைதது ஏவுதல்‌. 

ஏழாங்கொம்பு வயலில்‌ நெல 
விதைத்த ஏழாம்‌ நாள. 

ஏழாம்‌ பொருத்தம்‌ இரண்டு 
பேர்களின முரண்பட்ட 
பொருத்தமற்ற நிலை. 

ஏழாநீர்‌ திருமணம்‌ முடிந்த 
அடுத்த நாள மணமக்களுக்குள்‌ 
நிகழும்‌ சடஙுகு, 

ஏற்றி இறக்கல்‌ திருமணம முடிந்த 
பின்னர்‌, திருமண மேடையில்‌ 
மணமக்களின்‌ மூன்‌ தாயும்‌ 
பின்னால்‌ மணமகளின்‌ சகோ 
தரியும நின்றுகொணடு குங்கு 
மம்‌ பழம முதலிய பொருட்‌ 
களை ஏற்றி இறக்குவது 

ஏறுக்குமாறு முன்பின்னாக. 

ஏறுமாறு முரணபாடு; ஒன்றுக்‌ 
கொன்று சமபநதமின்றி; தாறு 
மாறாக. 

ஏறுவெயில்‌ பகல மணி ஒஓனறுககு 
மேல உள்ள வெயில்‌. 


ஏனம்‌ பாததுரம்‌ 


ஏனோதானோ தான்தோன்றித 
தனம்‌. 


ல 


ஓய்யம்‌ மோசமான, அமுகலான 

ஐயங்காச்சி படைகள்‌ பேய்ப்‌ 
படைகள 

ஐயம்‌ பிடாரி நாட்டார்‌ பெண்‌ 
தெயவம்‌ 


2 


ஒக்க ஒனறாக; மிகுதியாக. 
ஒக்கப்பார்த்தல்‌ 
பாாததல்‌. 


ஒன்றாகப்‌ 


ஒக்கப்பிள்ளை இடுப்பில்‌ கூக்‌ 
கும பருவத்துப்‌ பிளளை. 

ஒக்கல்‌ இடுப்பு. 

ஓக்கல்‌ பிள்ளை பார்கக : ஓககப 
பிள்ளை. 

ஓசக்க மேலே; உயரே, 

ஓசத்துதல்‌ இருடுதல்‌; ஏமாற்றிக்‌ 
கொண்டு செல்லல்‌. 

ஒசூர்‌ கச்சேரி மாவட்ட வரு 
வாய்‌ துறை அலுவலகம்‌. 

ஒட்டிக்கிரெட்டி ஒனறுக்கு 
இரண்டு 

ஒட்டு மொத்தம்‌ முழுவதும்‌; 
மொத்தமாக. 

ஒட்டு வேலை கூரை மேலுள்ள 
வேலை. 

ஒட்டுக்கணவாய்‌ கடல்‌ மீன்‌ 
வகை, 

ஒட்டுக்கும்‌ முமுதும, 

ஒட்டுத்‌ திண்ணை வீட்டு வாச 
லுக்கு அருகே உள்ள தெருத 
திணணை: வீட்டின மூன 
பகுதிச்‌ சுவரை ஒட்டி இருக்கும்‌ 
அகலம்‌ குறைந்த திண்ணை 
(பார்க்க : படிப்புரை). 

ஒட்டுபந்தம்‌ நெருஙகிய உறவு. 

ஒட்டுவாரொட்டி தொற்று 
தோய்‌. 

ஓட்டை ஓரே வயது 

ஒடக்கு மாறுபாடு; முரண்பாடு. 


ஒடப்பிறந்தா 


உடன் பிறநத. 
சகோதரி. 


48 நாஞசில வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


ஒடமஸ்தன்‌ பார்க்க ; உடமஸதன 
ஒடுக்கம்‌ இறுஇ; கடைசி. 
ஒடுக்கு வரி, வரி வளூலித்தல்‌, 


ஓடுங்குதல்‌ இளைததல்‌; அடங்கு 
தல்‌; வறுமையடைதல 


ஒடுக்குப்படி, ஒருவகை வரி 
ஓண்டி தனியாக. 
ஒண்டிக்கொண்டி தனிததனியே 
ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெருங 
கிய உறவுககுள்ளே; உறவினா 
குள்ளே; தாயாதிகளுககுள்‌. 
ஒணங்குதல்‌ உலருதல்‌; காய்தல்‌, 
ஒத்தக்காலில்‌ நிற்றல்‌ பிடிவாத 
மாக இருத்தல. 
ஓத்தடம்‌ உடலின்‌ வீக்கம்‌ வலி 
போன்றவற்றிறகு மருந்து எண்‌ 
ணெய்‌ தேய்த்த அல்லது 
சூடான நீரில்‌ முக்கிய துணி 
யால்‌ ஓத்து எடுத்தல்‌. 
ஒத்தன மரம்‌ ஒரு அள்‌ மட்டும 
செலலும கடடு மரம்‌. 
ஒத்தாசை உதவி. 
ஒத்தி (ஒறறி) சொத்தை அனுபவிக 


கும பாததியதையுடன்‌ கூடிய 
அடமானம; குத்தகை; ஈடு, 


ஓத்து நாகஸ்வர ருருது. 


ஓத்து ஊதுதல்‌ அடுத்தவர்‌ சொல்‌ 
வதை அப்படியே அமோ 
திததுப பேசுதல; ஒருவருககுச்‌ 
சாதகமாகப்‌ பேசுதல்‌. 


ஒத்துப்‌ போதல்‌ ஒரே மாதிரியாக 
நடத்தல்‌. 

ஓத்தூதல்‌ பார்க்க சிங்கியடித்தல. 

ஒத்தேல தனியாக 

ஓத்தைக்கொத்தை தனித்தனியே 


அ. கா. பெருமாள்‌ 


ஒத்தையா ரெட்டையா ஒரு 
நாட்டுப்புற விளையாடடு; 
வெறறியோ தோல்வியோ 
என்ற நிலை, 

ஒதுக்கம்‌ அந்நியமாய்‌ நிற்றல்‌; 
மறைமுகமாக; தனியாக 

ஒதுக்களிச்சு ஒரு புறமாய சரிந்து 

ஒதுக்கி வைத்தல்‌ விவாகரத்து 
செய்தல்‌. 

ஒணங்குதல்‌ காய்தல்‌, 

ஒப்பளவு நெல்லை அளக்கும்‌ 
போது மரககாலின்‌ தலைப்‌ 
பகுதியைப்‌ பிடிக்காமல்‌ அளப்‌ 
பது 

ஒப்பரவு ஒழுகல்‌ நியாயம்‌ பேசு 
தல்‌; யோக்கியனாகக்‌ காட்டு 
தல்‌; போலியாக நடிததல்‌. 


ஒப்பு ஒப்பம்‌, 

ஒப்புக்கு பெயருக்கு; சரத்தை 
யிலலாமல்‌; வேறுவழியில்‌ 
லாமல, 

ஓப்பேத்துதல்‌ இருப்பதைக்‌ 


கொண்டு சமாளித்தல்‌. 


ஒப்பேறாது பிமைக்காது, வெற்றி 
பெறாது; சரியாகாது 


ஒய்‌ விழுதல்‌ அரியில புழு அரித்‌ 
தல, பயிரில்‌ பூச்சி அரித்தல்‌ 


ஒயத்துதல்‌ பார்க்க ; ஓசத்துதல. 
ஒரக்களம்‌ பார்கக : உலைககளம்‌. 


ஓரக்குண்டு எருக்குழி. 


ஒரச்சுப்பார்த்தல்‌ மோப்‌ 
பாாத்தல்‌ 

ஒஓரப்பெட்டி பார்கக; உரப்‌ 
பெடடி.. 


ஒரு மாதிரி ஒரு தினுசு, வித்தியா 


சமான்‌ குணழமுடையவா. 


49 


ஒருக்கக்கூட மறுபடியும்‌; இன 
னொகுமுறை 


ஒருவாடு மிக அதிக அளவில்‌; 
பெரும்‌ அளவில 

ஒருவாடு நேரம்‌ மிக அதிக அள 
விலான நேரம்‌. 

ஒரே ஓட்டை ஒரே வயது; ஒரே 
பருவம. 


ஒலக்களம்‌ பாக்க : உலக்களம. 


ஒலுங்கு பெரிய கொசு, 

ஒளத்துதல்‌ பாக்க : உளததுதல்‌. 

ஒழப்புதல்‌ குழப்புதல்‌; வார்த்தை 
களால மமுப்புதல்‌. 

ஒழுக்கறைப்‌ பெட்டி பணம, 
நகை வைப்பதற்குரிய இரும்புப 
பெட்டி. 

ஒழுகு நிலததின்‌ வரலாறு முறிதத 
கணக்கு. 

ஒற்றிப்பிரமாணம்‌ சொததை 
அடமானமாக வைககும்போது 
எழமுதபபடும்‌ அவணம்‌. 

ஒறக்கச்சட.வு கதூக்கக கலக்கம்‌. 

ஓறச்சகட்டை தைரியமான 
மனிதன்‌, எதற்கும்‌ பயம இல்‌ 
லாத ஆள; குளிருக்கும்‌, வெயி 
லுக்கும்‌ தாக்குபபிடிக்கும்‌ 
உடம்புடையவன. 

ஒறச்சு உரக்க; சபதமாக. 


ஒறண்டை ஓரிடததிலும, ஒரு 
பககத்திலும்‌, எங்கும்‌. 
ஓ 


ஓங்கரித்தல்‌ வாநதி எடுததல 
பார்க்க : அமடடுதல, 


ஒங்கரிப்பு பொறாமை. 


ஒங்கிட்டே உன்னிடம. 

ஓச்சக்கிராளி இரண்டு பேருககுச்‌ 
சணடை மூட்டிவிடும குண 
மூடை யவன, 


ஓச்சக்குலைவு சீர்குலைவு, 


சீரழிவு 

ஓச்சன்‌ காளிகோவில பூசாரி; 
கம்பா சாதி; பலலவராயர்‌, 
சலலியராயார்‌. 


ஒஞ்சிற்று ஓய்நதுவிடடது 


ஒட்ட உருவம்‌ மண்ணால்‌ 


செயது சுடபபடட உருவம்‌. 

ஒட்டன்‌ பெரும செல்வர்களுக 
கும்‌ சிற்றரசர்களுககும்‌ தூது 
செலபவன்‌; தகவல்‌ கொடுப்ப 
வன; குற்றேவல செய்பவன்‌. 

ஒட்டாஞ்சில்வலி உடைந்த மண 
பானைத்‌ துண்டு 

ஒட்டை துவாரம. 

ஓட்டை. உடைசல்‌ உடைந்த 
பொருட்கள்‌ 

ஓட்டைவாயன்‌ இரகூயத்தைப்‌ 
பாதுகாக்க முடியாதவன்‌. 

ஒட்டைவாய்‌ உளறுவாய்‌. 

ஓடு கயிறு தூண்டில்களுக்குப 
பயன்படும்‌ கயிறு. 

ஒமல்‌ (உமல/ மீன்‌ விற்கப்‌ பயன்‌ 
படும பெடடி; குருத்தோலைப 
பெட்டி. 

ஓமலிப்பு பொறாமை, 

ஒலன்‌ தடியஙகாய்‌, சிறுபயறு 
கலநத ஒருவகைத தொடுகறி 

ஒமுடிஞ்சு போதல்‌ இல்லாமல்‌ 
ஆதல்‌ 


ஒர்மை ஞாபக சக்தி. 


50 நாஞ்சில வடடார வழக்குச்‌ சொல்லகராதி 


ஓரணஏஏர்‌ இரண்டு மாடுகள 
இழுத்துச்‌ செலலும்‌ ஏா, ஒரு 
ஜோடி மாடு; கலப்பை நுகம்‌ 
ஓரணச்சால்‌ உழும்போது, உழுத 
இடம போக மீதி கிடககும 
உழவு சாலில்‌ ஏர்‌ திருமப 
வேண்டுமென்ற குறிபபு. 
ஒருணைஏஏர்‌ ஒரு ஏக்கர்‌ உழு 
வதறகுரிய மாடுகளும்‌ ஏரும்‌ 
ஓலை மரணச்செயதி. 
ஓலைப்புரை ஓலைக்குடிசை 


ஒவு கூரை வடிகால்‌, 


க 


க பலாச்சுளையில்‌ இருக்கும ஒரு 
பகுதி. 

கக்கம்‌ காய்ச்சப்பட... நல்லெண்‌ 
ணெய்‌ அல்லது தேங்காய்‌ 
எணணெயின அடிப்பகுதியில்‌ 
தஙகும்‌ கசடு; அக்குள்‌. 

கக்கட்டி கண இமையில்‌ வரும 
தோய்‌. 

கக்கலும்‌ விக்கலுமாய்‌ கஇர்‌ ஈனற 
தும்‌ ஈனாததுமாய; சொல்ல 
மடிந்ததும முடியாததுமான 
இக்கட்டான நிலை. 

கக்குதல்‌ வாந்தி எடுத்தல, 


கங்கணம்‌ ஒரு செயலைச செயய 


முனைப்பாக, அவேசமாக 
இருத்தல்‌. 
கங்கணம்‌ கட்டுதல்‌ ஒரு 


செயலைச செயயும்‌ அவேசத்‌ 
தோடு திட்டமிடல்‌. 


கங்காணி கூலியாடகளை 
வேலை வாங்கும ஒப்பந்தக 
காரன; மேஸ்தரி. 


அ. கா. பெருமாள்‌ 


கங்கு தீபபொறி; சுடர்விடாத 
ந்றுபூதத நெருபபு. 

கங்குகரை அளவில்லாமல. 

கங்கூஸ்‌ மீன்‌ தூணடி.லில பயன 
படுததும நூல்‌. 

கச்சட்டி பார்க்க : கக்கட்டி. 

கச்சகட்டில்‌ துணிப்பட்டை கட்‌ 
டிய கட்டில 

கச்சடா இழிவு; கீழ்தரமான, 
தரம்‌ குறைநத. 

கச்சப்புறம்‌ கொலுசு, பெண்கள்‌ 
காலில்‌ அணியும தஙகம அல்‌ 
லது வெள்ளி அணி. 


கச்சம்‌ சலங்கை மணி , ஒருவகை 
மீன. 


கச்சமுறி வெள்ளைச சேலை 
கச்சவடம்‌ வியாபாரம்‌. 


கச்சன்‌ கருவாடு கருவாட்டு 
வகை. 


கச்சன்‌ மேல்கஇசை. 


கச்சா மீனைச்‌ சேமித்து வைக்கப்‌ 
பயன்படும நூல்‌ கூடை. 


கச்சாத்து நிலவரி செலுத்தியற்‌ 
கான ரசீது; அவணம; 1௦௦0 
111211 (கை - சாத்து] 


கச்சாவலை நெத்திலி மீன்‌ 
பிடிக்கப்பயன்படுத்தும்‌ வலை 
கச்சிக்காரன்‌ மேற்படி அள்‌; வழக்‌ 
கின்‌ வாதி அலலது பிரதிவாதி. 


கச்சிதம்‌ கவர்ச்சியாக, அழகாக, 
நேர்ததியாக. 


கச்சுப்போதல்‌ கைததுப போதல்‌. 


கச்சேரி கிராம அலுவலகம்‌, 
சீடடுக்‌ கச்சேரி; அடல்‌ பாடல்‌ 
முதலியவை. 


க்‌ 


கச்சை கட்டுதல்‌ சண்டைக்குத்‌ 
தயாராகுதல. 

கச்சை நாடடாா கோவில்‌ விழா 
வில்‌ சாமியாடுபவா ஆடும்‌ 
போது இடுபபில்‌ கட்டியிருக்‌ 
கும்‌ அரைககால்‌ சட்டை; கட 
டி.ல்‌ பின்னுவதறகுரிய துணிப 
பட்டை. 

கசக்இப்‌ பிழிதல்‌ துன்புறுததல்‌, 
தொடர்ந்து வேலைவாஙகுதல. 

கசக்குதல்‌ துணி துவைத்தல, 
குமமுதல; நெருக்குதல்‌ 

கசடு அடி.மணடி. 

கசடுதல்‌ தொடர்ந்து துன்பம 
கொடுத்தல்‌. 

கசண்டி வழுக்கை. 

கசண்டு கசடு. 

கசம்‌ அழமான சுனை. 

கசமுசா ஒழுஙகிலலாமல்‌; மனக 
கிலேசம்‌, மாறுபாடு; சண்டை. 

கசவாளி கஞ்சன்‌; 
கயமைத்‌ தன்மை மிககவன்‌ 


கயவன; 


கசவுச்செட்டி சரிகை வியா 
பாரம்‌ செயயும்‌ செட்டியார்‌ 
சாதி. 

கசவு சரிகை 


கசாயம்‌ விலை குறைநத போதை 
பானம்‌. 


கசாலை மண்சுவா மழையால 
நனையாமலிருக்கக்‌ கடடப்‌ 
படும ஓலைக்கூரை, சமையல 
செய்யுமிடம. 

கசுமாலி கண்ட்ராவி) சண்டைக 
காரி, ஆபாசம்‌. 


கஞ்சப்பிசினாறி கஞ்சன. 
கஞ்சப்பிசினி கஞ்சன்‌. 


கஞ்சிசாப்பாடு சோற்றின வடி 
தணணீர்‌ 

கஞ்சித்தண்ணி பார்க்க : வடி 
கஞ்சி 

கஞ்சித்தெதெளிவு அடி.கஞசி; 
சோற்றுபபருககை குறைவாக 
உளள கஞ்சி. 

கட்சிப்பாட்டு வில்லிசைக்‌ கலை 
போனற நாட்டார்‌ கலை, 
இரண்டு பிரிவுகளாக அமர்ந்து 
நிகழ்த்துவது. 

கட்டக்குருத்து வாழை இலை 
யின்‌ குருத்து. 

கட்டணம்‌ பிணததைச்‌ டு 
காட்டுக்குக்‌ கொண்டு செல்ல 
மூங்கிலால்‌ கட்டப்படும்‌ ஏணி 
போன்ற அமைப்பு. 

கட்டமண்‌ உயரம்‌ குறைந்த மண்‌ 
சுவர்‌; மழையால நனைநது 
கட்டையாயப்‌ போன மண்‌ 
சுவர்‌; ஏசுவதறகுரிய சொல்‌. 

கட்ட மண்வெட்டி பழகிய மண்‌ 
வெடடி. 

கட்டயன்‌ ஒரு வகை நெல. 

கட்டளைக்காரன்‌ கோவிலில 
உரிமையுடையவன; குடுமபக 
கோவிலின வரிகாரன. 

கட்டிக்கருமிள்ளான்‌ ஒரு வகை 
நெல்‌. 

கட்டிச்சம்பா சமபா நெல்லில்‌ 
ஒருவகை, குறைநத நாள பயி. 

கட்டி மரம்‌ பொடி உழவில்‌ 
அடிக்கும முதல்‌ மரம. 

கட்டிச்சோறு கடடுச்சாதம; 
பயணததின்‌ போது துணியில்‌ 
கட்டி வைககப்படும சாதம்‌. 

கட்டு எடுத்துப்‌ பாவல்‌ மழைக 
காலங்களில பாததி போன்ற 


52 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


அமைப்பில விதையைப பாவு 
வது. 

கட்டு வலை மீன்‌ பிடிக்க உதவும்‌ 
வலை 

கட்டு உடற்கட்டு. 

கட்டுக்கால்‌ நாற்று நாற்றங்‌ 
காலுக்காக விடப்பட்ட. பகுது 
யில்‌ வளர்த்த நாற்று. 

கட்டுக்குளிகை பேதியை நிறுத்த 
உதவும்‌ மாததிரை. 

கட்டுத்தோணி அழமில்லாத 
கடற்பகுகியில்‌ செல்ல உதவும்‌ 
படகு. 

கட்டுப்பாளை பகனீர்‌ எடுக்க 
பாளை சீவப்பட்ட அண்‌ 
பனை. 

கட்டுமுட்டு அவசரம. 

கட்டை. வில்லிசைக்‌ கலை நிகழச்‌ 
சுககுரிய பின்னணி இசைக்‌ 
கருவி; இணையான இரண்டு 
மரத்‌ துண்டுகள; நீள்‌ சதுர 
வடிவமுடையது. இது தாளக்‌ 
கட்டை எனவும்படும்‌. 

கட்டையில்‌ போவான்‌ இறந்து 
போகப்‌ போகிறவன்‌; ஏசுவதற்‌ 
குரிய சொல்‌. 

கடக்க யாருக்கும தெரியாமல்‌; 
கடந்து செல்ல. 

கடக்குட்டி கடைசிக்குழந்தை. 

கடக்கே தொலைவில்லை; ரகசிய 
மாய்‌ வைத்தல; எட்டாத இடத்‌ 
இல 


கடகால்‌ அஸதிவாரம. 


கடந்தை ஒரு வகை கொட்டும்‌ 
எறுமபு. 


கடப்புறம்‌ கடற்கரை. 


அ. கா. பெருமாள 


கடமரம்‌ கடடுமரத்தின அகன்ற 
விளிம்பு. 

கடரியன்‌ ஒரு வகை நெல்‌ 

கடவம்‌ (கடகம்‌) வாய அகன்ற 
பனை ஓலைபபெபட்டி 


கடவாப்‌ பெட்டி பனை ஓலை 
யால அன பபரிய வாயகன்ற 
பெபட்டி 

கடனக்‌ கழித்தல்‌ கடமையை 
ஒழுங்கு முறையின்றிச்‌ செய்‌ 
தல்‌. 

கடா எருமைக்கடா. 

கடிச்சை ஒருவகை கடல்மீன்‌. 

கடியாகட்டு மரத்தடிகளை 
இணைக்கும்‌ கருவி. 

கடுக்காய்‌ கொடுத்தல்‌ தநதிர 
மாக ஏமாற்றுதல்‌, 

கடுக்குதல்‌ முள்குததிய வலி, 

சுடுத்தல்‌ பார்க்க : கடுககுதல்‌. 

கடுப்பு கசப்பு, கோபம்‌, செருக்கு, 
வெறுப்பு; முள்‌ குததிய வலி. 

கடுவாய்‌ கோபக்காரன்‌; கரடி 

கடையம்‌ கழுத்தில்‌ அணியும்‌ 
தங்க அபரணம்‌. 

கடோத்கஜன்‌ யாராலும்‌ ஏமாற்ற 
முடியாதவன்‌. 

கண்கட்டி கண்ணில்‌ வரும்‌ 
நோய. 

கண்கெட்டி வித்தை மாயஜால 
வித்தை. 

கண்ட்ராவி பார்ப்பதற்கு அரு 
வருப்பான. 

கண்ட கோடாலி களரி என்ற 
போர்ககலைககுரிய ஆயுதங்‌ 
களில்‌ ஒன்று; சிறிய கோடாலி; 
தறகாப்பு ஆயுதம்‌. 


53 


கண்டதும்‌ கடியதும்‌ கடைததது 
எல்லாம, 

கண்டம்‌ சிறிய வயல, ஆபத்து; 
சிறிய துண்டு; தத்து. 

கண்டமானம்‌ அதிகம; பெரு 
மளவு 


கண்டமுண்டான்‌ நாட்டுப்புற 


ஆண்‌ தெய்வம; சிவனின 
அமசம., 
கண்டமேனிக்கு விருப்பம்‌ 


போல; எதையும யோகிக்கா 
மல்‌; தானதோனறித்தனம்‌ 

கண்டவன்‌ அறிமுகமிலலாதவன; 
தெரியாதவன்‌; யாரெனறு 
அடையாளம்‌ காட்ட. முடியாத 
வன்‌ 

கண்டாங்கி நால்‌ சேலை. 

கண்டாங்கிப்‌ பாச்சா கடும 
சிவப்பு நிறமுடைய கரபபான்‌ 
பூசசி. 


கண்டி துண்டு; முடி ௪சு. 

கண்டிக்கிழங்கு துணடுதுணடாக 
அவிதத மரச்சீனிக்கிழங்கு. 

கண்டூரம்‌ ஒருவகை நோய. 

கண்டுடழுத்து நிலத்தைப்‌ 
பார்தது மஇுப்பீடு செய்து பதிவு 
செயதல்‌. 

கண்ணக்கறக்குதல்‌ உறக்கத்திற்கு 
ஆரம்பமாதல்‌. 

கண்ணயத்தல்‌ தன்னை அறியா 
மல்‌ உறங்குதல்‌. 

கண்ணன்‌ ஆட்டம்‌ உறியடித்‌ 
திருவிழாவில கண்ணன 
யசோதை அகியோரின்‌ வேடம்‌ 
தரிததவாகள ஆடும கலை. 

கண்ணாப்பை கண அகப்பை ; 
துவாரம்‌ உடைய அகப்பை. 





கண்ணாம்பூச்சி (கண பொத்தி 
விளையாட்டு] குழந்தைகள்‌ 
கண்ணைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
விளையாடுிதல. 

கண்ணும்‌ கயந்தலை குழநதை 
குட்டிகள்‌. 

கண்ணும்‌ கயந்தலைக்காரன்‌ 
பிள்ளைகுட்டிக்காரன்‌. 
கண்ணுவெளிச்சம்‌ பார்க்கும்படி 
யான வெளிச்சம்‌, இருடடு 
வதறகு முன்‌ சிறிது நேர 
வெளிச்சம்‌ 

கண்மலர்‌ தெய்வ விக்கிரகங்்‌ 
களின்‌ கண்ணில்‌ வைக்கும்‌ 
வெளளி ஆபரணம 


“22 


கண்மலர்‌ 
கண்மூடித்தனம்‌ மடததனம்‌; 
கவன மினமை. 
கணக்கா அவ்வாறாக. 
கணக்குச்‌ சொல்லுதல்‌ ஒருவரின்‌ 
எதிர்கால வாழ்ககை பற்றிக்‌ 
கூறுதல; சோதிடம கூறல்‌; நாட்‌ 
டார தெயவ சாமியாடி அருள்‌ 
வழஙகல, 
கணவாய்‌ கடலமீன்‌ வகை, 
கணிசம்‌ நிறைவாக, நிறை. 


கணிசமாய்‌ அதிக அளவில்‌, 
பெரும்‌ அளவில 


54 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


கணியம்‌ முந்திய நாள கடலில 
போட்ட வலையைத்‌ திருமப 


எடுக்கபபயன்படுத்தும்‌ ஒரு குறி 

கணியான்‌ கணியான்‌ ஆட்டக 
கலை நடததுபவன. 

கணியான்‌ ஆட்டம்‌ நாட்டார்‌ 
கோவில சடஙகு சார்ந்த கலை, 
ஆட்டம்‌ பாட்டு என நிகழவது. 

கணுக்கை முன்கை. 

கணை நெநெஞ்சு கூடி வரும 
வியாது. 

கத்தரிக்காய்‌ சருவம்‌ ஒருவகைப்‌ 
பாத்திரம. 

கத்தரிக்கோரை கோரைப்‌ புல 
லின்‌ ஒருவகை. 

கத்தரித்தல்‌ நிறுத்துதல்‌, பாதியில்‌ 
மறித்தல்‌. 

கத்திகிட்டு கோபப்பட்டு. 

கத்துதல்‌ அழுதல; சப்தமிட்டுப்‌ 
பேசுதல்‌; எரிதல்‌. 

கதம்பம்‌ பலவகை மலார்களால்‌ 
கட்டப்படும மாலை. 

கதம்பை பார்க்க : சவுரி. 

கதம்பைக்‌ கயிறு தேங்காய்‌ 
மட்டை கயிறு. 

கதம்பைத்‌ தைலம்‌ ஒருவரின 


இறுதிககாலம்‌; இறப்பின்‌ அறி 


குறிககான கண்டல்‌ பேச்சு. 
கதலி ஒருவகை வாழைப்பழம்‌. 


கதிர்குளித்தல்‌ திருமணததனறு 
மணப்பெண்‌ கோவில்குளத்தில்‌ 
காலை நனைததல்‌; சூரியக்‌ 
கதிரைப்‌ பார்த்தல்‌. 

கதுர்பானை பார்கக : நாக்கதஇர்‌ 
பானை. 


சுதிரறுப்பு வயலறுப்பு. 


அ. கா. பெருமாள்‌ 


கதை செயய்து; தகவல; நடந்த 
நிகழச்சி, 

கதையளத்தல்‌ வமபளத்தல்‌; கற்‌ 
பானையாகப்‌ பேசுதல்‌, நடககாத 
நிகழ்ச்சியை விவரிததல. 

கதை வாகிப்பு; குறிப்பிட்ட 
கதையை ஏட்டினபடி தாளம 
தபபாமல்‌ வாசிபபது 

கந்துவட்டி பிடிப்புவட்டி. 

கப்பக்கால்‌ வளைவான கால்‌, 

கப்பி மணல்‌ அல்லது மணலைச 
சலிதத பின்னர்‌ எஞ்சும்‌ 
பொருள்‌; பொடிமணல்‌, அரிசி 
மாவைச்‌ சலித்தபின்‌ மிசசம்‌ 
இருககும்‌ பொடி; மணலை 
அரிததபின்‌ மிச்சம்‌ இருக்கும்‌ 
பெருமணல. 

கப்பு இரச௫யம்‌. 

கப்புச்சிப்பு மெளனமாக; வாயை 
மூடிக்கொண்டு. 

கப்பை கைபபிடி நாற்று. 

கப்பைக்கால்‌ வளைந்த கால்‌. 

கபகபவென ஒலிக்குறிப்பு, 
நெருப்பு, புண அல்லது 
வயிற்றுப்‌ பசியைக குறிக்கப்‌ 
பயன படுவது. 

கம்பக்கூத்து கமைககூத்து 

கம்பக்கெட்டு வாணவேடிககை, 

கம்படி சிலமபம, சிலமபடி. 

கம்பி கொடுத்தல்‌ தந்தி கொடுத்‌ 
தல. 

கம்பிக்கரை வேட்டி மெல்லிய 
கரையுள்ள வேடடி, 

கம்மம்பூ கமுகின பூ. 

கமறுதல்‌ நெருப்பில்‌ மிளகு வத 
தல எரியும்போது சுவாகிக்க 


35 


முடியாமலிருககும்‌ நிலை; சமை 
யல்‌ தாளிப்பு வாசனையால்‌ 
தொண்டையில்‌ இருமல வரு 
வது போன்ற உணர்வு; 
நெருபபுப்‌ புகையால்‌ தொண்‌ 
டையில்‌ எரிச்சல ஏற்படல்‌, 
அடுப்பில்‌ அவியும்‌ பதார்த்தம்‌ 
மிகவம்‌ வேகுதலால்‌ ஏறபடும்‌ 
புகை 

கமுந்துலக்கை பூண்‌ இல்லாத 
உலக்கை. 

சுயந்தலை குழந்தை. 

கரண்டகம்‌ (கரண்டம்‌) வெற 
நிலைக்குரிய சுண்ணாம்பு 
வைக்கும்‌ செம்புக்‌ கண்ணம்‌. 
(பார்க்க : சுண்ணாம்புக்‌ கரண்‌ 
டகம்‌) 

கரண்டிப்பாறை கடல்மீன்வகை 

கரப்பான்‌ சிறுகுழநதைக்கு வரும 
சரங்குநோய்‌. 

கரம்‌ தாவை 

கரம்புதல்‌ கறமபுதல, தந்திரமாகச்‌ 
சொத்தை கவருதல்‌, கொறித்‌ 
தல்‌ 

கரல்‌ ஈரல்‌. 

கரவலுவு கரையை நோக்கி 
நீரோட்டம்‌ வருவது. 

கராச்சிக்காளை உயர்சாதிக்‌ 
காளை; கராச்சியிலிருந்து 
வந்தது 

கரிச்சுக்‌ கொட்டுதல்‌ கோபம 
அலலது பொறாமையால்‌ பழித்‌ 
தல்‌ 

கரிசனை அககறை, 
கருணை; ஆதரவு. 


கரிப்பு பொறாமை; கோபம. 


அன்பு) 


கரிப்பிடித்தல்‌ விளக்கின 
நெருப்புக்‌ கரி பற்றுதல்‌. 

கரிவாளை கடலில்‌ உள்ள நீள 
மீன்வகை 


கரிவு கருகிப்போதல்‌, பயிர்‌ 
அழிநதுபோதல்‌; நீர்‌ இனறிப்‌ 
பயிர அழிதல. 

கருக்க நெல்லிக்காய்‌ உப்பில 
உலர்ந்து காய்ந்த காடடு 
நெலலிககாய்‌ 

கருக்க நேரம்‌ மாலை நேரம்‌ 


கருக்கருவாள்‌ பனை ஏறுபவர்‌ 
வைததிருக்கும்‌ அரிவாள்‌. 

கருக்கல்‌ இருளசூழ்ந்த மாலை 
நேரம்‌. 

கருக்கு இளநீர்‌; நெற்பயிரின்‌ 
நோய்‌. 


கருக்கு நார்‌ பனைதநார்‌ 


கருக்குமட்டை பனைநார்‌ 


பமபடடடை,.. 


கருங்குறுவா ஒரு வகைக்‌ குறுவா 
நெல்‌ 


கருஞ்சாந்து குழந்தைகளுக்காக 
வீட்டில தயாரிக்கபபடும 
சாந்துப்‌ பொடடு. 

கருட்டு வழக்கு விதணடார 
வாதம்‌; வீண்வாதம்‌ 

கருடக்கொடி மருந்துக்கொடி,; 
மகப்பேறு உடைய பெண 
களுககு கொடுக்கப்படும்‌ மருந்‌ 
துக்குரிய வேர்‌. 

கருடச்‌ சம்பா ஒரு வகைச்‌ சமபா 
நெல்‌, 

கருநடவு வெளிறிய மஞ்சள 
கலந்த பச்சை நடவு; நாற்று 


56 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


நட்ட பதது நாளைககுள்‌ பயி 
செழிப்பாக இருந்தால குறிப 
பது, 

கருநாக்கு கறுப்புப்‌ புள்ளி உள்ள 
நாககு, இந்த நாக்குடையவர்‌ 
கூறுவது நடக்கும்‌ எனற நம்‌ 
பிக்கை உண்டு. 

கருப்பட்டி (கருப்புக்கட்டி) பனை 
வெலலம. 


கருப்பா பாறை கடல்‌ மீன்‌ வகை. 


கருப்புக்காலி விரியன்‌ ஒரு வகை 
நெல்‌ 


கரும்பாறை பிளப்பான்‌ ஒரு 
வகை நெநறல்‌. 


கருமத்தமாடு எருமைமாடு. 
கருமாதி (அடியந்திரம்‌) இறந்த 


வர்களுக்காகப பதினாறாம்‌ 
நாள்‌ செய்யும்‌ சடங்கு. 
கருவாடு காயவைத்த மீன்‌ 


கருவேப்பிலை கறிவேப்பிலை 


கரை ஏறுதல்‌ வேலை முடித்தல; 
வயல்‌ வேலை மூடிததல்‌. 


கரைசீட்டு எலசசீட்டில்‌ முதல்‌ 
சட்டு. 


கரைஏத்துதல்‌ ஒரு செயலைச்‌ 
செய்து முடித்தல்‌, பெண்ணைத்‌ 
தஇருமணம செயது கொடுத்தல்‌. 

கரைக்காரன்‌ சிட்டி உறுப்பினர்‌. 

கரைச்சல்‌ தொல்லை; தெொதந் 
தரவு. 

கரைவலை கடல அல்லது நீர்‌ 
நிலையின்‌ அருகில்‌ நின்று மீன்‌ 
பிடிக்க உதவும்‌ வலை. 


அ. கா. பெருமாள்‌ 


கல்குடல்‌ பேதி இளகாத 
அளவுககுரிய இரைப்பை. 


கல்குளித்தல்‌ இறந்தவரின்‌ பதி 
னாறாம்‌ நாள நிகழும்‌ சடங்கு. 


கல்நொங்கு முற்றிய நொங்கு. 
கல்பனை அரசரின்‌ உத்தரவு. 
கல்பித்தல்‌ அணை இடுதல்‌ 
கல்மசரவை மாககலலால்‌ அன 


சட்டி; அவியல என்ற கூட்டு 
வைப்பதற்குரிய பாத்திரம. 


கல்லு நாவுதல்‌ அரிசியில்‌ 
கல்லைப்‌ பொறுககுதல்‌. 


கல்லுண்கான்‌ ஒரு வகை நெல்‌. 


கல்லுளிமாங்கன்‌ நாடோடியான 
ஒரு வகை யாசகன்‌; அடம்‌ 
பிடிக்கும்‌ பிடிவாதக்காரன்‌; 


சொன்னதைச சாதப்பவன்‌. 
கல்லுளுவை ஒருவகைக்‌ கடல்‌ 

மீன்‌. 
கல்லெடுப்பு இறந்தவருக்குப்‌ பதி 

னாறாம்‌ நாள செய்யும சடங்கு 
கல்வருக்கை காடடுப்பலா. 
கலக்கல்‌ போதைப்பொருள்‌. 
கலசம்‌ சிறிய மண்பானை, 
கலப்பட்டி பெரிய பருத்த வயிறு. 


கலப்பித்தல்‌ நாற்றுநட்ட. வயலில்‌ 
இடைவெளி பார்தது மீணடும்‌ 
ஒருமுறை நடவு செய்வது. 

கலப்பைக்‌ கிழங்கு குழந்தை 
யையும்‌ தாயையும இணைக்‌ 
கும்‌ தொப்புள்‌ கொடி. 


கலப்பை பூட்டுதல்‌ ஏரை நுகத்‌ 
தில்‌ பூட்டுதல்‌. 


37 





மேழி 


] 


(- அடைமன்‌ 


-- கொளு 





கலப்பை 


கலப்பை ஏா 

கலப்பைக்குத்தி ஏரின்‌ &ழ்ப்‌ 
பகுதி; ஏரின்‌ முககிய உடல்‌ 
பாகம்‌; கலப்பைக கொழு 
வோடு சேர்ந்த பகுதி. 

கலவடை மணபானை வைப்‌ 
பதறகுரிய மரம்‌ அல்லது வைக 
கோல (டம்‌; உரவின்‌ வாய்க்‌ 
கட்டு. 

கலுங்கு சநதியிலுள்ள பாலம்‌; 
ஏரி மதகு, நீவழியும அணைக 
கட்டு. 

கவ்வுதல்‌ வாயால்‌ கடி.ததல்‌. 

கவக்கம்பு முள்‌ செடிகளைத 
தூக்குவதறகுரிய பிளவுபட்ட 


கம்பு. 


கவக்கம்பு 


கவட்டாங்கம்பு நாட்டுப்புற 
விளையாட்டு; மரத்தின்‌ மேல 
ஏறி இருநது கொண்டு இரு 
கால்களின்‌ இடைவழி சிறிய 
கம்பை எநிநது ஓடிப்பிடித்து 
விளையாடும்‌ விளையாட்டு 
கவட்டை அடு மாடுகள செல்ல 
முடியாதபடி குறுகியதாக 


இருக்கும்‌ தோட்டத்திற்குரிய 
சிறிய வாசல. 

கவண்‌ கல்லெறியம கருவி. 

கவணி தோள்‌ மேல்‌ போடும்‌ 
மெல்லிய சீலை. பார்க்க : கவுனி. 

கவர்க்கால்‌ வளைநத கால்‌. 

கவளி வெறறிலைககடடு. 

கவாத்து உடற்பயிற்சி ; போலிசின்‌ 
உடறபயிற்சி; மரக்கிளையை 
வெட்டி விடுதல்‌. 

கவாத்துக்காரன்‌ உட.றபயிற்சி 
செய்பவன்‌, 

கவுட்டை பார்கக. கவட்டை. 

கவட்டையடிப்‌ பத்து பெண்‌ 
உறுப்பு. 

கவுனி மரியாதையாக அணி 
விக்கப்படும பொன்னாடை. 

கவுரு சூரியன்‌ உதிப்பதற்கு ஒரு 
மணி நேரம முூனபு உள்ள 
நேரம்‌. 

கழஞ்சு தொலைந்து; தஙக நிறை 
யளவு. 

கழி காயல்‌. 

கழிக்கஞ்சி பதனீர்‌, பச்சரிசி 
மாவு, பெரும்பயிறு, தேங்காய்‌, 
ஏலம, சுக்கு சேர்தது தயாரிக 
கப்படும்‌ கஞ்சி. ர 


கழிச்சல்‌ குழந்தைக்கு வரும 
வியாதி, 


58 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


கழச்சி கோலி. 

கழச்சி விளையாட்டு கண்‌ 
ணாடி அல்லது உலோகத்தா 
லான உருண்டையை வைத்து 
விளையாடும்‌ கோலி விளை 
யாட்டு. 

கழிநிலம்‌ உப்பளம்‌. 

கழிப்பு கழித்தல்‌ மநதிரவாதம்‌ 
செய்தல; குடும்ப பீடை அல்‌ 
லது உடல்‌ அரோசக்கியத்துற்கு 
மந்திரவாதம செய்தல்‌. 

கழியலாட்டம்‌ ஆடல்‌, பாடல்‌ 
எனற நிலையில்‌ கோலால்‌ 
தட்டி நிகழ்த்தப்படும நாட்‌ 
டார்‌ கலை 

கழுத்தேரு முதல்‌ ஏருக்கு அடுத்த 
ஏர்‌. 

கழுநீர்‌ பார்க்க : கழனி. 

கழுவத்தி மூலை கழு ஏற்றும்‌ 
மூலை. 

கழுவேறி ஊர்சுற்றும்‌ இளை 
மன்‌; உருப்படாதவன்‌. 

கழுனி அரிசி கழுவிய நீர்‌. 

கழைதல்‌ கழுவுதல்‌; அரிசி களை 
தல்‌. 

கள்ளச்சாலம்‌ பாசாங்கு, 

கள்ளச்சாவி இருட்டுத்தனமான 
திறவுகோல. 

கள்ளப்பண்டம்‌ இருடடுத்தன 
மாக எடுத்துச்‌ சாப்பிடும தின 
பண்டம; முறையான உணவு 
இலலாத பண்டம்‌ 

கள்ளப்பிராந்து கருடன 

கள்ளப்பிள்ளை சோரத்‌ தொடர்‌ 
பால்‌ பெற்ற பிள்ளை. 

கள்ளம்படுதல்‌ காளை, எருமை 
வேலை செய்ய முரண்டு 
பிடித்தல்‌. 


அ. கா. பெருமாள்‌ 


கள்ளன்‌ வாழைப்பூவில உள்புறத்‌ 
துளள ஓர்‌ உறுப்பு. 

களச்சி கோலிக்குண்டு. 

களபம்‌ சநதன உருண்டை, சந 
தனக குழம்பு. 

களம்‌ நெல கதிரைச௪ சூடடிதது 
வகையாக்கும்‌ இடம்‌. 

களமெழுத்தும்‌ பாட்டும்‌ தாய்த்‌ 
தெய்வத்தின்‌ படத்தை 
வரைந்து பாடடடுப்பாடிப்‌ பூசை 
செயயும்‌ நாட்டார்‌ கலை. 

களவாணி திருடன்‌, திருடி 
(செல்லமாகக்‌ கூறுவதற்குரியது) 

களிப்பாக்கு (சாயப்பாக்கு] 
அவித்துச்‌ சாயமூட்டிய பாக்கு. 

களிப்பு திருட்டி கழிக்கச்‌ செய 
யும மந்திரவாதம்‌. 

களிபறைதல்‌ எககாளமாய்ப்‌ 
பேசல 

களியடைக்காய்‌ சடை என்ற 
ஒரு வகைப்‌ பலகாரம. 

களியாட்டம்‌ கோலால்‌ தட்டி 
விளையாடும்‌ ஒருவகை விளை 
யாட்டு. 

களுந்து உலக்கை பூண்‌ இலலாத 
சிறிய உலககை. (இதன்‌ மூனை 
மமுமமுப்பாக இருக்கும்‌.) 

களை கட்டுதல்‌ ஒரு நிகழ்சசியின்‌ 
முக்கியமான; மகிழ்ச்சியான 
பகுதி. 

களை பயிர்‌ வளருவதறகுத்‌ தடை 
யாக வளரும புல்‌ பூண்டு. 

களைபறிப்பு வயலில்‌ உள்ள 
களைகளைப்‌ பறிப்பது. 

கறட்டு வழக்கு பிடித்த பிடியாக 
இருத்தல்‌; பிடிவாதம்‌. 

கறண்டி சிறிய அகபபை; கொதத 
வேலைக்குரிய கருவி. 


29 


கறண்டு போதல்‌ பயி வளரா 
மல இருத்தல; குழநதை வளரா 
மல இருத்தல; விளக்கின்‌ எண 
ணெய இல்லாமல்‌ திரி 
அணையக காரணமாதல்‌. 

கறண்டைக்கால்‌ பாதத்தின்‌ பின்‌ 
பகுதி 

கறிக்காவெட்டு கலயாணத்திற்கு 
முந்தினநாள்‌ ஊர்கூடிக்‌ காய 
கறி வெட்டுவது. 

கறிச்சட்டி. மீன்‌ குழம்பு, மாமிசம்‌ 
சமைக்க உதவும்‌ மண்‌ சட்டி 

கறுத்தக்கறி மீன்‌ குழம்பு, ஓமம்‌, 
சுக்கு, பூடு, கடுகு, காயம்‌ 
சேர்த்த குழம்பு, குழந்தை பெற்‌ 
றவளுக்குக்‌ கொடுக்கப்படுவது 

கன்னி இருட்டு பொழுது விடியு 
முன்‌ ஏற்படும்‌ இருட்டு. 

கன்னிப்பூ அண்டின்‌ முதல்‌ சாகு 
படி அவணி மாதம்‌ அறுவடை, 
யாவது 

கனக சம்பா சம்பா நெல்வகை, 

கனகச்சிதம்‌ பார்க்க : கச௫தம்‌ 

கனம்ப நிறைய (தணணீர்‌ 
பெருக்கை குறிபபிட), 

கனமாக 
அளவு. 

கனைக்கட்டு கட்டுமரததின 
பாயை நெறிப்படுத்தும்‌ கயிறு. 


அதிகமாக; பெரும்‌ 


௧௩ 


காக்கட்டன்‌ பார்க்க : கொக்கட்‌ 
டான்‌. 

காக்கட்டை தோட்டங்களில்‌ 
தணணீர்‌ கோரப பயன்படும 
காவடி போன்ற அமைப்பு 
டைய கருவி, நீணட கம்பும்‌ 
கம்பின்‌ இரு நுனிகளில்‌ தொங்்‌ 


கும கயிற்றில்‌ கட்டிய வாளியும 
உடையது. 





காக்கட்டை 


காக்கன்‌ கடல்‌ மீன்‌ வகை, 

காக்கா குளியல்‌ மிக அவசர 
மாகக்‌ குளித்தல்‌; உடமபில்‌ 
அதிகம்‌ நீர்படாமல்‌ குளித்தல்‌. 


காக்காச்சி காகம; கடல்மீன்‌ 
வகை. 
காக்காச்சி மலை சுடலை 


மாடன்‌ என்ற நாட்டார்‌ தெய்‌ 
வம தங்கும்‌ மலை 

காக்காய்‌ தோல்‌ குதிகாலில்‌ உண்‌ 
டாகும கொப்புள வகை. 

காக்காய்‌ வலிப்பு வலிப்பு நோய்‌ 
வகை. 101128]. 

காச்சி விடுதல்‌ அடி. ததுவிடுதல்‌; 
சிறப்பாகச்‌ செய்தல்‌. 

காச்சுதல்‌ நனறாக அடித்து விடு 
தல்‌. 

காச்சுழூச்சு குழந்தையின்‌ அழு 
குரலைக்‌ குறிப்பது; ஒலிக்‌ 
குறிப்புச்‌ சொல. 

காசுக்கட்டி (காசுமண்‌) சிவப்பு 
மண்‌ கட்டி; ஒருவகை மருந்துச்‌ 
சரக்கு. 

காட்டம்‌ உறைப்பு; அழமாக, 
காரம்‌; கோபம்‌. 

காட்டாளன்‌ காட்டுததன 
மூடைய மூட்டாள்‌. 

காட்டான்‌ நாகரிகம்‌ இல்லாத 
வன்‌. 


60 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


காட்டுமிராண்டி நாகரிகம்‌ 
அற்றவன்‌. 

காடாத்து (காடாறறு) கருமாதஇச 
சடங்கு, இறநதவரின எலும்பு 
களைச்‌ சேகரித்துப்‌ பால்விடும்‌ 
சடங்கு. 

காடி அரிசி மாவும்‌, சர்க்கரையும்‌ 
கலத்து செயயபபடும்‌ பான 
வகை. 

காடிப்பீ பசுங்கன்று பிறந்த சில 
நாள்‌ வரை போடும்‌ ஒட்டும்‌ 
தன்மையுள்ள சாணி. 

காடு சுடுகாடு. 

காடுதாலிக்காரி ஒரு வகை நெல்‌ 

காடைக்‌ கழுத்தன்‌ ஓரு வகை 
நெல. 

காணப்பொடி கொள்‌, உப்பு, 
வததல ஆகியவற்றை வறுத்துப்‌ 
பொடித்துத்‌ தயாரிக்கப்படும்‌ 
உணவு வகை, 

காணம்‌ கொளளு 

காணியாளன்‌ காணிக்காரன்‌ 
எனந பழஙகுடியினம்‌, நில 
உடைமையாளன்‌. 

காணியாட்சை பரமபரைச்‌ 
சொத்தை உரிமையாக 
வைத்துக்‌ கொள்ளுதல்‌. 

காத்துக்கருப்பு பேய்‌ பிசாசு. 

காதறை கூதறை ஓழுக்கம்‌ கெட 
டவள்‌; விலைமகள. 

காதறை காது அறுபடடவள்‌ 

காதுகுத்துதல்‌ நடக்காத காரி 
யத்தைச்‌ சொல்லி நமப 
வைக்கும முூயறகி 

காது நிலவா வாயகன்ற சிறிய 
பெரிய அளவிலான, கைப்பிடி 
யுள்ள செம்புப்‌ பாத்திரம்‌. 

காதுலபூ வைத்தவன்‌ அபபாவி; 
எளிதில்‌ ஏமாறுபவன்‌. 


௮. கா. பெருமாள்‌ 


காப்பரிசி விஜயதசமி அனறு 
குழநதைக்கு அரிச்சுவடி ஆரம்‌ 
பிததல; குூழநதை காதுகுத்து 
நிகழ்ச்சி; தைப்பொங்கல்‌ 
போனறவற்நில்‌ தயாரிக்கப்‌ 
படும சாககரைப்பாகு கலந்த 
ஆரிசி 

காப்புக்‌ கட்டுதல்‌ இருமணததில்‌ 
மணமேடையில்‌ வைதது மண 
மகன்‌, மணமகன்‌ இருவர்‌ 
கையிலும்‌ மஞ்சளை மஞ்சள்‌ 
நூலில்‌ சேர்த்துக கட்டும்‌ 
சடங்கு, 

காம்புதல்‌ சமையல்‌ பதார்த்தத்‌ 
திற்கு மூல ரி மாறுதல 

காமணம்‌ பெரிய ஓலைப்‌ பந்தல்‌. 

காமாசோமா ஒழுங்கு முறை 
இல்லாமை; முறைப்படி அல்‌ 
லாமல்‌. 

காமாடு (கால்‌ மாடு) உடம்பின்‌ 
கால்‌ இருக்கும்‌ பகுதி; உறங்கும்‌ 
போது கால்கள்‌ இருக்கும 
பகுதி. 

காய்‌ குறைமாத காப்பம்‌, 

காய்குன்னல்‌ நெல்கதிர்‌ வளை 
தல்‌. 

காய்விமுதல்‌ குறைமாத கர்ப்பம்‌; 
கர்ப்பச்‌ சிதைவு. 

காயடித்தல்‌ அடு, மாடு, பன்றி 
களுக்கு அண்மைக்‌ குறைவைச 
செய்யும்‌ செயல்‌. 

கார்‌ அவணி, புரட்டாசி மாத 
விளைச்சல்‌, 

கார்வார்‌ கர்வம்‌, அணவம்‌, 
உயர்வு மனப்பான்மை. 

காரணவர்‌ தாயமாமா; மருமக்‌ 
கள்வழி வேளாளாக்‌ குடும்பத 
இன்‌ தலைவன; பாதுகாவலன்‌ 


61 


காராட்டம்‌ பொறாமையால 
வரும்‌ வெறுப்பு; அகங்காரதது 
டன கூடிய பொறாமை 


காராடுதல்‌ பூனை புணர்ச்சி 
விரும்பி சப்தமிடுதல்‌, பொறா 
மைப்படுதல்‌ 


சாரியக்காரன்‌ சுயநலவாதி; 
கொள்ளி வைப்பதற்கு உரிமை 
யுடையவன. 


காரியக்கிறுக்கு சுயநலககாரன்‌, 
பைததியம எனப்‌ பிறரால்‌ பரி 
கசிக்கபபட்டாலும்‌ தன்‌ காரி 
யத்தை முடித்துக கொள்ளு 
பவன 

கால்‌ நாட்டுதல்‌ திருமண நிச்சய 
தாம்பூல விழாவில அலமரக்‌ 
கம்பைப்‌ பெண்‌ வீட்டில்‌ 
தூணில்‌ கட்டி, வைத்தல; சிறு 
தெய்வ பெருந்தெயவ விழா 
வின்‌ தொடக்கததை அறிவிக்க 
நிகழும்‌ நிகழச்சி. 


கால்கட்டு திருமணம்‌. 


காலகண்டன்‌ ஒரு செயலை 
விடாப்பிடியாகச்‌ சாதிப்பவன்‌. 

காலசாமி காலன்‌ என்ற தாட்‌ 
டார்‌ அண்தெய்வம்‌ 

காலசேபம்‌ நடத்துதல்‌ அன்றாட 
வாழ்க்கை நடததல்‌. 

காலடி மண்‌ பார்க்க ; அடி. மண்‌. 

காலந்தடி, ஒரு நாடடுப்புற 
விளையாடடு; துணியைத்‌ 
தலையமாடி போல பின்னி, 
அதைக்‌ கால்‌ விரல்களுக்கிடை 
யில்‌ கொடுத்தல்‌ 


காலம்பற அதிகாலை. 


காலாற நடத்தல்‌ காலின்‌ 


விருபபபபடி நடததல; குறிக்‌ 
கோளினறி நடததல்‌. 


62 


காலுறுவான்‌ காலரா எனற 
தநோயால்‌ அழிபவன்‌,; ஒரு 
வனைப பழிபபதற்குரிய 
சொல்‌. 


காவக்காரி ஒமுககம இல்லாத 
பெண்‌, ஏச்சிற்குரிய சொல்‌, 
விபச்சாரி. 


காவணம்‌ பார்க்க ; காமணம்‌. 


காவாலி அயோக்கியன்‌, ஒழுக்க 
மில்லாதவன; மானமயபோல்‌ 
நடப்பவன; பொறுப்பற்ற கய 
இளைஞன்‌. 

காவி மிதப்பான்‌; கடலில்‌ வலை 
கமே போகாமல தடுக்கப்‌ 
பயன்படுத்தும பொருள்‌. 

காவு கொடுத்தல்‌ பலிகொடுத்‌ 
தல்‌, ஒருவருக்குப்‌ பதிலாக இன்‌ 
னொருவருககுத்‌ தண்டனை 
கொடுத்தல்‌. 

காவோலை நன்றாக காயநத 
பனை ஓலை; வீட்டிறகு உத 
வாத இளைஞன்‌; எப்போதும 
வளவளவெனப்‌ பேசிக்‌ கொண் 
().ரப்பவன்‌ 

காளாஞ்சு தாம்பூலச சாற்றைத்‌ 
துப்ப உபயோகபபடுததும்‌ 
உலோகப்‌ பாத்திரம. 


காளியூட்டு காளி கோவில விழா 


கராளைமாடன்‌ காளையபோல 
வளாநதவன்‌. 


காற்றாடி முண்டன்‌ முண்டன 
வகையிலான ஒரு வகை நெல. 


காறல்‌ கடல்மீன்வகை. 
கி 
கிச்சடி ஒரு வகைக்‌ கறி; தயிரும்‌ 


தடியங்காயும்‌ கலந்து செயயப்‌ 
படும உணவு; சட்னி. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


இச்சு கச்சு தாம்பாலம்‌ சிறுவர்‌ 
அல்லது சிறுமியர்‌ மணலில்‌ 
விளையாடும்‌ விளையாட்டு. 

கிட்டக்‌ கயிறு கடலில்‌ மீன 
பிடிக்கப பயனபபடும்‌ கயிறு. 

கட்டத்தில்‌ சமீபத்தில. 

கட்டம்‌ சமீபம. 

கிட்டி போடுதல்‌ செயலற்றிருக்‌ 
குமாறு செய்தல்‌; அசைய முடி 
யாமலாக்குதல்‌. 

கிட்டி தண்டனை கொடுப்பதற்‌ 
குரிய இறுககும்‌ கருவி. 

கிட்டிப்புள்‌ பார்க்க : குடடிப்புள. 

கிடங்கு சிறை; குழி; பள்ளம்‌ 

கிடா அண்‌ எருமை, 

கிடாரம்‌ பெரிய வாய்‌ அகனற 
பாத்திரம்‌. 

கிடாரி பெண்‌ கன்று. 

கிடுவிடி ஏசசுசசொல்‌. 

கிடுகு பார்க்க : கிடுவு. 

கிடுவு தென்னை க&ீற்றினால 
பின்னபபடும்‌ பரந்த தட்டு; 
இடுகு. 

கடை வைத்தல்‌ வயல்‌, தோட்‌ 
டத்தில்‌ அடுகளை அடைத்து 
வைத்தல்‌. 

கிண்டி உணர்த்தல்‌ சிரத்தை 
யாகக குடும்பக்‌ காரியங்களைக்‌ 
கவனித்தல்‌. 

கிண்டிக்கவுத்துதல்‌ ஒரு 
செயலைச்‌ செயய விடாமல்‌ 
ஆக்குதல்‌. 

கிண்டுதல்‌ களறுதல்‌; ஒருவரின்‌ 
பேச்சின்‌ ரகசியத்தை அராய்‌ 
தல்‌; கணடல செய்தல. 


கண்ணாரம்‌ ஒரு இசைக்கருவி, 


ஒஓயாமல பேசும பெண்‌ 


௮. கா. பெருமாள்‌ 


இண்ணி தொடை. எலுமபு; சிறிய 
பாத்திரம்‌. 

கணற்றுமூடி, கிணற்றை மூடும்‌ 
கருவி; அடைப்பான்‌; பெண்‌ 
குறி; [டரா 

இணியா கடற்கரையில்‌ மக்கள 
விளையாடும நாட்டார்‌ விளை 
யாடடு 


தித்தாட்டி. மூடி. மறைத்துப்‌ பேசு 
தல்‌. 

கந்தி விளையாட்டு ஒற்றைக்‌ 
காலால்‌ கிநதி ஆடும்‌ பாண்டி 
விளையாட்டு. 

திந்துதல்‌ நொண்டுதல்‌. 

கிராணி ஒரு நோய்‌. 

கிராணிப்பேச்சு பிறரைத்‌ துன்‌ 


புறுத்தும்‌ எரிச்சலூட்டும்‌ 
பேச்சு. 
இராளித்தனம்‌ கெடுதலை 


நினைக்கும செயல்‌. 


கஇரியக்‌ கலயம்‌ மநதிரவாதம்‌ 
செய்வதற்கும்‌ இறந்தவர்களின்‌ 
எலும்புகளைச்‌ சேகரிக்கவும்‌ 
பயன்படும்‌ சிறிய அளவிலான 
குடம்‌. 

கிருத்திருமம்‌ சேடடை, தய 
விளைவைக கொடுககும்‌ 
செயல்‌; நாசூக்காகக்‌ கெடுதல 
செய்தல்‌; கோள்‌ சொல்லுதல; 
சண்டை. மூடடுதல்‌. 

கிருத்துருமக்காரன்‌ கிருத்துரு 
வம செய்கின்றவன்‌. பார்கக : 
கிருததிருமம. 

கிருத்துருவம்‌ பார்கக: இருத்‌ 
துருமம 

கிருதி சேட்டை செய்பவன , 
கார்வமுடையவன. 

கிருதிருமக்காரன்‌ பார்க்க: 


ஊரை. 


63 


இருமி கடி வயிற்றில்‌ பூச்சிவரும்‌ 
வியாதி. 

இரையம்‌ விலை. 

இில்லித்‌ தண்டு பார்கக . குடடிப 
புள்‌. 

இல்லாங்குச்சு பார்கக : குட்டிப்‌ 
புள்‌. 

கிலுக்காம்பெட்டி பனை ஓலை 
யால செய்யப்பட்ட கிலுக்கம்‌, 
வளவளவெனப்‌ பேசிக்கொண் 
(ட.ருப்பவர்‌. 

இலுக்கு பிலுக்கு சாமர்த்தியமாக 
ஒரு வேலையைச௪ செயயாத 
தைக குறிக்கும்‌ ஒலிக்குறிப்பு௪ 
சொல்‌. 

கிலுக்கு பிலுக்குன்னு ஒலிக்‌ 
குறிப்பு. 

கிலுக்கு குழந்தையின்‌ விளை 
யாட்டுச்‌ சாமான்‌. 

கிழமேல்‌ உழவு வயலில்‌ கிழக்கு 
மேறகாக சால்‌ அமைத்து உழு 
ட்‌ 

கிழமை ஒருவரின இறப்பிற்குப்‌ 
பின 1/6 நாட்களுக்குள்‌ வரும்‌ 
வியாழன, ஞாயிறு கிழமைகள்‌. 

கிளாக்காய்‌ வேப்பங்காய்‌ வடி 
வுள்ள புளிபபுளள காய்‌, 

கிளாத்தி கடல்மீன்‌ வகை, 


களி கிளியாநதட்டு விளையாட்‌ 
டில்‌ தன்‌ சதுரக கோட்டெல்‌ 
லையைச்‌ சுற்றிக்கொண்டு 
மறிககப்பட்ட ஆடடக 
காரரைத்‌ தொட முூயலபவன்‌, 
பார்க்க : கிளியாந்தட்டு. 

கிளிக்கூடு கோவிலைப பிரிததுத்‌ 
திருப்பணி செய்யுமபோது ௧௫ 
வறைத தெயவஙகளுககுக காப்‌ 
பாகச்‌ சுறறியிடும மரக்கூடு, 


64 


திளியாஞ்சட்டி மண்ணால 
ஆன சிறிய அகல்‌ விளக்கு 
(பாக்க : இடுக்காஞ்சட்‌டி), 

களியாந்தட்டு நிலத்தில்‌ விளை 
யாடும நாட்டார்‌ விளை 
யாட்டு, இரணடு அணிகளாகப்‌ 
பிரிந்து விளையாடும்‌ விளை 
யாட்டு. 


கிளியாந்தட்டு 
கஇளுவை குளத்துமீன வகை 


கிறுகிறுத்தல்‌ தலைச்சுற்றல; 
மயககம டை தல. 

கிறுச்சானுக்கு மறிச்சான்‌ ஒன்று 
சொலல ஓனறு செயவது; நோ்‌ 
மாறான செயலைச செய்வது; 
எதறகும எதுிராகப பேசும்‌ 
தன்மை. 

கிறுதிவட்டம்‌ அதிகப்‌ பிரசங்கித 
தனம 

கிறுபூறு ஒலிக்குறிப்பு; இருவருக்‌ 
கிடையே உள்ள தகராறைக 
குறிக்க உதவும்‌ சொல. 


கீ 


கீச்சான்‌ கசசெனச்‌ சபதமிடும்‌ 
ஒருவகை வண்டு, சளவணடு, 
சுவர்க்கோழி 

கச்சு கீச்சு தம்பாலம்‌ குழநதை 
களின ஒருவகை நாட்டார்‌ 
விளையாட்டு. 


கீரப்பாத்தி சிறு துணடு வயல. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொலலகராதி 


கீரைப்பாம்பு வயிற்றில உளள 
பூச்சி 

கீறுபூறு பார்க்க : கிறுபுறு. 

கணம்‌ வருததம கலந்த கோபம்‌, 
தேவையற்ற கோபம்‌. 


கம்க்கடை கடந்து போன 


நாட்கள்‌; முன்பு இருந்தது 
போலவே. 


தீனி கடல மீன்‌ வகை. 


கு 


குக்குளித்து மூழ்கி. 
குச்சி குத்தல்‌ கர்ப்பத்தைக 
கலைத்தல்‌; எருககலஞ்‌ செடிக்‌ 
குசசியைக்‌ கர்ப்பமான பெண்‌ 
ணின்‌ குறிக்குள்‌ குத்துதல்‌. 
குச்சு சிறுமியின காதணி. 
குசலம்‌ நடைமுறை வாழவுநிலை 
குசலம்‌ விசாரித்தல்‌ அன்றாட 
வாழ்க்கைப்‌ பற்றிப்‌ பேசுதல்‌. 
குசால்‌ சந்தோஷம்‌. 
குசினி சமையலறை. 
குசினிக்காரன்‌ சமையல்காரன்‌. 
குசினிக்காரி சமையலகாரி. 
குசினிப்பெரை சமையலறை. 
குசும்பன்‌ கோள்மூட்டுபவன்‌. 
குசும்பு பார்கக : ஊமைக்‌ குசும்பு. 
குசும்புத்தனம்‌ கோள்‌; குறும்பு 
செய்யும்‌ செயல்‌. 
குஞ்சாங்குறும்பு குழந்தைகள்‌. 
குஞ்சாலம்‌ ஊஞ்சல்‌, 
குஞ்சு குழந்தையின்‌ அண 
உறுப்பு. 
குஞ்சு பார்க்க ; குஞ்சி. 
குஞ்சும்‌ குழுமானும்‌ குழந்தை 


களின்‌ கூட்டம்‌, 


அ. கா. பெருமாள்‌ 


குட்டி சிறியபெண; சிறுமி; மகள்‌; 
பல்லாங்குழி விளையாட்டில்‌ 
அதிகமாகக்‌ கூடும்‌ காய. 

குட்டிக்கர்ணம்‌ அடித்தல்‌ கர்‌ 
ணம்‌ அடிததல; ஒரு செயலைச்‌ 
செய்யத தீவிர முனைப்பு 
காட்டுதல்‌. 

குட்டிக்கரணம்‌ தலை$&ழாக 
மறிந்து விமும வித்தை; பெரும்‌ 
முயற்சி. 

குட்டிப்புள்ளு சிறிய குசசும்‌ புள 
ளும்‌ வைத்து விளையாடும்‌ 
நாட்டா விளையாட்டு. 

குட்டுவம்‌ தண்ணீர்‌ ஊற்றி 
வைக்கப்‌ பயன்படும்‌ பெரிய 
செம்புப்‌ பாத்திரம்‌. 

குடம்‌ வண்டிச்‌ சக்கரத்தின்‌ ஆரக்‌ 
கால்‌ குவியும இடம்‌. 

குடவண்டி தொப்பை வயிறு 
(பார்க்க : தொந்தி]. 

குடி எழுப்புதல்‌ கொடை விழா 
விற்கு முன்தினம்‌ தெய்வங்‌ 
களைப்‌ பீடஙகளில நிறுத்து 
தல்‌; கொடை. விழாவிற்கு முந்‌ 
திய நாள்‌ நிகழ்ச்சி (குடி 
அழைப்பு], 

குடித்தரம்‌ தனியாகக்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ குடித்தீர்வை. 

குடித்தனம்‌ (தனிக்குடிததனம்‌) 
கணவனும்‌ மனைவியும்‌ தனி 
யாக வாழ்வைத்‌ தொடங்கு 
தல்‌; வாழ்க்கை முறை; ஒழுங்கு; 
விழுமியம்‌. 


குடியிருப்பு ஒருவனிடம்‌ நிலை 
பெற்ற மோசமான குணங்கள்‌. 


குடுக்கை குடுவை, பசுத்தோல்‌ 
போர்த்த இசைக்கருவி. 


குடும்பதோசி குடும்பங்களுக்குத்‌ 
தோஷம்‌ செய்பவன்‌, மருமக்‌ 


65 


கள்வழி காரணவர்‌ சேஷ 
காரர்களுக்குக கெடுதல்‌ செய்‌ 
தால்‌ கிடைககும்‌ பெபயார்‌. 


குடைச்சல்‌ ஒரு விஷயத்தைத்‌ 
துருவித்‌ துருவிக்‌ கேடகும 
செயல்‌ 


குண்டலப்புழு எந்த விஷயத்தை 
யும அறிய வேணடும்‌ எனக 
குடைநது குடைந்து கேடபவன. 


குண்டாகுண்டான்‌ சட்டி வாய்‌ 
அகன்ற செம்புப பாத்திரம்‌ 
(அண்டா குண்ட.) 


குண்டாமண்டி, கோள; வதந்தி 
(குண்டா மட்டி). 


குண்டு (உரக்குண்டு] உரம்‌ சேக 
ரிக்கும்‌ குழி, கோலி; குழி; குண்‌ 
டான மனிதர்‌; பளளம்‌. 

குண்டுச்சம்பா சமபா என்ற நெல 
வகை; அளவில்‌ பெரிய ஆரிகி 
யுடைய நெல. 


குண்டுணி கோளமூட்டுபவன்‌. 

குண்டுணி நாரதர்‌ கோள்‌ கூறு 
பவர்‌, 

குணட்டல்‌ கொஞ்சுதல்‌; பசப 
பல்‌, பகட்டுப்‌ பணணுதல. 

குணுக்கு சிறிய காதணி; கல்‌ இல்‌ 
லாத காதணி. 

குத்தம்‌ குற்றம்‌. 

குத்தல்‌ வலி. 

குத்தவைத்தல்‌ பிருஷட பாகம 
தரையில்‌ படாமல்‌ இரு பாதங்‌ 
களை ஊன்றி இருத்தல்‌; குநதி 
இருத்தல; பெண பருவம்‌ 
அடைதல்‌. 

குத்திக்‌ காட்டுதல்‌ ஒருவனின்‌ 
குற்றத்தைச்‌ சொலலிக்‌ காட்டு 
தல்‌ 


66 


குத்து மதிப்பு உத்தேசமான 
விலை; சுமாரான விலை; 
தோராயமாக; உத்தேசமாக, 

குத்துக்கல்‌ எல்லைக்கல்‌. வேலிக்‌ 
காக கட்டப்படட கல; மாடு 
கட்டுவதற்காகப்‌ பொது இடத்‌ 
தில்‌ நடப்பட்ட கல்‌; நில 
அடையாளத்தைக காட்டும 
எல்லைககல, செங்குததாகப்‌ 
பூமியில்‌ நடபபட்ட கல. 

குத்துக்காரி கூலிக்குக நெல்‌ குறறு 
பவள. 

குத்துப்போணி சிறிய அளவிலும, 
பெரிய அளவிலும்‌ உள்ள பித்‌ 
தளைப்‌ பாத்திரம்‌. 

குத்துமி தவிடு நீக்கபபடாத உமி; 
பல்‌ தேய்ப்பதற்குரிய கரியைத்‌ 
தயாரிக்க உதவும்‌ உமி. 

குத்தூசி அறுவடைக்‌ காலங 
களில்‌ வரும்‌ குூறிகாரன்‌. 

குதப்புதல்‌ வாயினுள பதார்த்‌ 
தத்தைச்‌ சுவைததல்‌. 

குதர்க்கம்‌ விதண்டாவாதம ; குந்‌ 
தகம்‌ இரை யூறு. 

குதிகால்‌ பாதத்தின பின்புறம்‌. 

குதிரை முகம்‌ கால்‌ முட்டுக்கும்‌ 
கறண்டைககும்‌ இடைப்பட்ட 
பக்தி, 

குதிரைவாலிச்‌ சம்பா ஒருவகைச்‌ 
சம்பா நெல்‌. 

குதுகுதெனல்‌ குளிராக இருத்தல்‌ 

குந்தகம்‌ குற்றம்‌; இடையூறு; கூறை. 

குந்தம்‌ நாட்டார்‌ ஆண்‌ தெய்வத்‌ 
தன ஆயுதம்‌, ஏச்சுசசொல்‌. 

குந்தாணி நெலகுததப்‌ பயன்‌ 
படும்‌ உலக்கை. 

குப்பக்காய்ச்சி அரசு நிலம்‌; ஓரு 
இடததில்‌ உள்ள குப்பைகளை 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


எரிதது உரமாக்கி நிலத்துக்கு 
உரியவரிடம்‌ கொடுத்துவிட்டு, 
அநத இடத்தில்‌ இருககும்‌ 
உரிமை பெறுதல்‌. 

குப்பம்‌ குவியல 

குப்பாயம்‌ பெண்கள்‌ அணியும்‌ 
ரவிககை; தொளதொளபபான, 
பெண்ணின்‌ மேலாடை, 


குப்பி காளை மாட்டின கொம்‌ 
பில அணியம அணி; வெள 
ளோடு உலோகத்தால்‌ செய்யப்‌ 
படடது, 1௦1116; தவுல்‌ அடிப 
பவர்‌ விரலில அணிநதிருப்பது 


2 


குப்பி 


குப்பிப்பூண்‌ உலக்கையின்‌ பூண்‌. 


ஸ்‌ 





குப்பிப்பூண 
குப்பிப்பூண்‌ 


குப்புறத்‌ தள்ளுதல்‌ கீழே தளளு 
தல்‌; காலை வாரி விடுதல்‌, 
குறிப்பிடட சமயத்தில்‌ ஏமாற்றி 
விடுதல, தலைக&ழாக விழும்‌ 
படிச்‌ செய்தல்‌ 

குப்புறப்படுத்தல்‌ 
கிடத்தல்‌. 


கவிழ்நது 


குப்பை வைத்தல்‌ அழமுதிய 
உரத்தைப்‌ போடுதல்‌. 


௮. கா. பெருமாள்‌ 


குப்பைமல்லி குப்பையில்‌ 
மூளைக்கும மருந்துச்செடி. 

குப்பைமேனி பார்க்க : குப்ப 
மல்லி 

கும்பப்பூ தை மாத அறுவடைப்‌ 
பயி; இரணடாம போக சாகு 
படி. 

கும்பளங்காய்‌ 
பூசணிககாய்‌ 


ஒருவகைப்‌ 


கும்பளா ஒருவகைக கடல்‌ மீன 

கும்பா உணவு உணணும்‌ குழிந்த 
பாத்திரம்‌ 

கும்பாட்டம்‌ கரகாட்டம்‌ என்‌ 
னும்‌ நாட்டுப்புறக்‌ கலை. 

கும்பி குடல்‌; இரப்பை; வயிறு. 

கும்பிடுபூச்சி ஒருவகை விட்டில்‌ 
இலைபபூச்சி. 

கும்பிப்போதல்‌ சோறுதண்ணீர்‌ 
இலலாமல வற்றிப்‌ போதல்‌. 

கும்பிளித்தல்‌ நீரில்‌ மூழ்கிச்‌ செல்‌ 
னுதல்‌, 

கும்புதல்‌ தீய்ந்து போதல; 
குழம்பு; கறி குமபுதல்‌. 

கும்மாயம்‌ சுண்ணாம்பு; 
குழைத்த சுணணாம்பு, சுண 
ணாமபுச்‌ சாநது. 

கும்மிளித்தல்‌ பார்க்க : கும்பிளித்‌ 
தல்‌. 

கும்முதல்‌ அதிக நெருப்பில்‌ 
வெந்த சாதம்‌ பக்குவம்‌ மாறிப்‌ 
போதல்‌. 

குமட்டில்‌ குத்துதல்‌ முகததில்‌ 
ஒுததுதல 

குமரி கன்னி. 

குமருதல்‌ பெண பருவம்‌ அடை 
தல்‌. 

குமிச்சு குவிதது. 


67 


குமைத்தல்‌ இண்டல்‌ செய்தல்‌; 
ஒரு செயலைச்‌ செயயவிடா 
மல ஆக்கல்‌; குலைததுப்‌ போடு 
தல்‌, பரிகாசம்‌ பண்ணுதல்‌; 
குழபபுதல்‌. 

குமைதல்‌ மனம கலங்குதல்‌. 

குரங்குப்‌ பட்டை கூரை ஓடுகள்‌ 
கலைந்து போகாதபடி இடப 
படும்‌ சுண்ணாம்புப பட்டை. 

குருக்கள்‌ சைவ வேளாளர்‌ 
சாதியினரில்‌ ஒருவகையினர்‌; 
சடங்கு கிரிசை செய்பவர்‌. 

குருக்கு ஒருவகை செடி; மாள்‌ 
இலை உடைய மருந்துச்செடி. 

குருட்டு பனங்காய்‌ உள்ளீடு 
இல்லாத பொக்கு பனஙகாய்‌. 

குருட்டுத்தனம்‌ கண்மூடித்தனம்‌. 

குருணை பொடி அரிசி 

குருத்தல்‌ முளைத்தல்‌. 

குருத்துப்‌ புழு நெறகதா வந்த 
பினபு அதன்‌ குருததைச சேதப்‌ 
படுத்தும்‌ புழு. 

குருத்துவம்‌ குருபேரில்‌ உள்ள 
மரியாதை; நன்றி. 

குருதி கொடுத்தல்‌ நாட்டார்‌ 
தெய்வத்திற்குப்‌ பலி கொடுத்‌ 
தல. 

குருமண்‌ களிமண்‌; பசை அதிக 
முூடையது, கறுப்பு நிறம்‌. (நெல்‌ 
வைக்கும்‌ அறையில இம மண்‌ 
ணால்‌ பூசி சாணத்தால்‌ 
மெமுகுவர்‌ ) 

குலமறியான்‌ ஒரு வகை நெதல்‌, 

குலுக்கம்‌ வெட்கம்‌, அவமானம்‌ 

குலுக்கை குதிர்‌; நெல்‌ போடப்‌ 
படும்‌ பெரிய பானை; நெல்‌ 
சேமிபபதற்குரிய மணகுதா. 


குலைத்தல்‌ அழித்தல்‌. 


குழிப்பெருக்கம்‌ 


குலுக்கை 


குலைவாடல்‌ குலை முறிந்து 


வாடிய தேங்காய்‌, நோஞசா 
னான குழந்தை. 

பெருககல்‌ 
வாய்ப்பாடு. 


குழியல்‌ சாப்பிடப்‌ பயன்படும்‌ 


பித்தளைப பாத்திரம்‌. 


குழிவித்து நீரிலலாத வயல்‌ உழ 


வில்‌ விதையைக்‌ குழி தோண்டி. 


வைப்பது. 


குழை அரக்குதல்‌ மரத்தில்‌ 


இலை தழைகளை வெட்டுதல்‌. 


குழைச்சட்டுவம்‌ பெரிய அள 


வில உள்ள சட்டுவம; அண்டா 
வில்‌ சோறு கண்டப்‌ பயன்படு 
வது. 


குழைச்சட்டுவம்‌ 


குழைதல்‌ நெகிழ்தல்‌, பசபபல்‌. 
குழையடித்தல்‌ அளவுககு மீறிப்‌ 


புகழ்தல்‌; ஜால்ரா அடித்தல்‌; 
வசப்படுத்த தந்திரமாகப்‌ பேசு 
தல்‌; ஒரு காரியத்தை மூடிக்க 
தாஜா செய்தல்‌. 


68 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


குழையுரம்‌ மர இலை; தமை 
உரம்‌. 


குள மந்துரவாகதிக்குக கட்டுப்‌ 
படட பிசாசு (குடடிசசாத்‌ 
தான்‌]. 

குளக்கால்‌ குளத்துககு நீர்‌ வரும 
வாய்க்கால்‌. 

குளக்கெழுத்தி ஆற்று குளதது 
மீன்‌ வகை, கெழுத்தி மீனவகை,. 

குளக்கோரை ஒருவகைக்‌ களை; 
புல்‌ 

குளத்தாங்கரை குளதஇனகரை. 


குளத்துக்குப்போதல்‌ 
கழிககச்‌ செல்தல்‌ 


மலஙு 


குளிகை மாத்திரை. 

குளிசை மாத்திரை, 

குளித்து குளிர்‌. 

குளிப்பாட்டுதல்‌ தாஜா செய்தல்‌; 
முகஸ்துதி செயதல்‌ 

குளியாணி கடல்‌ பாறைகளில்‌ 
சுக்கிய வலைகளை அகற்றும 
பணியாளர்‌. 

குளிர்காய்தல்‌ பிறர்‌ உதவியில்‌ 
வாழ்தல்‌. 

குளிர்விடுதல்‌ பயம்‌ விட்டுப்‌ 
போதல்‌. 

குளுசை மாத்திரை. 

குளுவெள்ளை குளிப்பன்‌ ஒரு 
வகை நெல்‌. 

குளைதல்‌ சோறு அதிகமாக 
வெந்து போதல. 

குறண்டி தூண்டில்‌ முள்‌; 
பார்கக : பாதாளக்‌ கரண்டி. 

குறத்திக்களி குறவஞ்சி இலக்கி 
யங்கள்‌ கூறும்‌ கதையை நாட்‌ 
டார்‌ தன்மையுடன்‌ நடததிக்‌ 
காட்டும்‌ நாட்டா கலை. 


௮. கா. பெருமாள்‌ 


குறளி பார்க்க. கொறளி. 

குறியது சிறு மரசசடடம்‌. 

குறுக்கு முதுகு 

குறுக்கு வழி சுறறி வளைககாமல்‌ 
செல்லும்‌ வழி. 

குறுக்குதல்‌ மிக அடம்பரதது 
டன்‌ கவர்சசியுடன இருத்தல்‌. 


குறுங்கட்டி விசுப்பலகை 


௭ 


குறுங்கட்டி 
குறுங்காவளையம்‌ ஏர்‌ வள்ளத்‌ 
தையும்‌ மரத்தையும்‌ பூட்டும்‌ 
சங்கிலி; உழவு கருவி. 


குறுங்காவளையம்‌ 
குறுஞ்சம்பா சம்பா நெல்வகை, 
சிறிய அளவில்‌ உடைய நெெல்‌; 
குறுகிய காலத்தில்‌ விளைவது. 
குறுணி முகத்தலளவு, ஒரு மரக்‌ 
கால்‌; 8 படி கொண்ட தானிய 
அளவு. 


குறுணை அரிசி முதலியவற்றின 
சிறுநொய்‌ 


குறுதல்‌ மெலிதல்‌. 


குறுந்தட்டி ஒரு வகை மருந்துக்‌ 
கொடி. 


குறுப்பு வைணவ சமயத்தில்‌ 


69 


தவிரமுடைய ஒருவகைச சாதி 
யினர்‌; இருஷ்ணவகை சாதி 
யினர்‌. 


குறும்பல்‌ முதிராத தென்னங்‌ 
காய்‌; பனங்காய்‌. 


குறும்பாறை பாறை என்ற கடல்‌ 
மீன்வகை. 

குறுமான்‌ சிறு குழந்தைகள்‌. 

குறுமுழி திருஷ்டி படவைக்கும 


பாவை. 

குறுவா ஒரு வகை நெ.ல்‌. 

குறைச்சல்‌ வெடகம்‌. 

குன்னாலித்தனம்‌ அறியாதவன்‌ 
போல்‌ நடித்தல்‌; போலித்தனம, 
கள்ளத்தனம்‌; சாகசமாக நடித்‌ 
தல, பயப்படுவது போல்‌ 
நடித்தல 

குன்னிழுத்து குன்றுமணி. 

குன்னுதல்‌ அவமானத்தால்‌ 
உடல குன்றிப்‌ போதல்‌; தண்‌ 
ணீர்‌ குறைவின காரணமாக 
சாதம்‌ பருவம்‌ மாறி இருததல்‌. 


குனிப்பான்‌ நடமாடுவான 


ட 


கூச்சம்‌ காட்டுதல்‌ உடலில்‌ கிச்சு 
கிச்சு மூட்டுதல்‌. 
கூட்டவியல்‌ பார்க்க: அவியல்‌ 
கூட்டாக்குதல்‌ பொருட்படுததல்‌. 
கூட்டான்‌ கறிகள்‌ (கூட்டு). 
கூட்டாஞ்சோறு எலலாவகைக 


காய்கறிகளும்‌ பருபபும்‌ கலந்த 
சோறு. 


கூட்டி வருதல்‌ அழைதது வருதல்‌. 


கூட்டிக்கொடுத்தல்‌ ஒரு 
பெண்ணைப்‌ பெண்டாள 
கொடுததல கூட்டி விடுதல்‌). 


70 


கூட்டிப்பிடித்தல்‌ ஒருவனை 
மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல்‌, 
கூட்டுக்கச்சவடம்‌ கூட்டு வியா 
பாரம்‌ 
கூட்டுக்கு துணைக்கு 
கூட்டுதல்‌ கறிவகைக்குரிய சேரு 
மானத்தைக கூட்டி வைத்தல, 
கூடைச்‌ சோறு கல்யாணத்‌ 
தம்பதிகள்‌ தம்‌ வீடு செல்லும்‌ 
போது பெண்‌ வீட்டிலிருந்து 
கொடுக்கப்படும்‌ சோறு. 
கூண்டு வண்டி கூண்டு உள்ள 
மாட்டுவணடி; மேற்கூரை 
உள்ள மாட்டுவண்டி. 
கூத்தம்பலம்‌ கோவிலில்‌ கலை 
நிகழ்ச்சி நிகமுமிடம; அரங்கு 
கூத்து கேலிககிடமான செயல்‌. 


கூதறை ஓமுககமிலலாத பெண; 
கூறுகெட்டவள்‌ 

கூந்தப்பனை பெரிய கொட்டகை 
வாயிலை அலங்காரம்‌ செய்ய 
உதவும பனை 

கூந்தல்‌ நொங்கு, பனங்காயின்‌ 
சீவிய மேறபகுதுி 


கூப்பயினி காயச்சிய பதனாகூழ்‌; 
பதனீர்‌. 


கூப்பு ராட்டு நூற்பதற்குரிய 
பஞ்சை வைக்கும்‌ காற்றுப 
புகாத பனை ஓலைப பெபட்டி. 

கூம்பெட்டி பார்க்க : கூப்பு. 

கூமுட்டை அமுகியமழுட்டை; 
விவரம இல்லாதவன்‌; உடனறி 
யும்‌ சகதி இல்லாதவன்‌, நுட்ப 
மான அறிவில்லாதவன்‌. 

கூராப்பு மமை மூட்டம்‌. 

கூலிக்கு மாரடித்தல்‌ விருப்ப 
மிலலாமல பணததிற்காக மட 
டும்‌ தொழில செய்தல. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


கூவரகு கேள்வரகு. 

கூவை கூகை; அழகில்லாதது 

கூழக்கும்பிடு போலி வணக்கம. 

கூழாஞ்சக்கை பழத்திற்குப்‌ பயன்‌ 
படாத பலாவகை. 


கூளக்கும்பிடு போலிததனமான 


வணக்கமா. 

கூளையன்‌ குள்ளன்‌. 

கூறு அறிவு, புத்தி 

கூறு வைத்தல்‌ காய்கறி, மீன 
போனறவற்றை விறபனைக்‌ 
காகத்‌ தனியே பிரித்துக்‌ 
குவிதது வைத்தல்‌. 

கூறுவடி. கூறுவைப்பவன்‌; வயல்‌ 
அறுக்கும்‌ தொழிலாளர்களைக 
கண்காணிபபவன: கங்காணி. 


கூனிக்குறுகி 


கூச 


அவமானத்தால்‌ 


கூனிப்பொடி சிறிய டல்‌ மின்‌; 
குழந்தைகள கூட்டம்‌. 

கூனுதல்‌ அவமானத்தால்‌ 
அடங்கி இருத்தல்‌. 

கூனையன்‌ உயரம்‌ குறைந்தவன்‌, 


காளை வகைகளின்‌ ஒனறு. 


க 


கெட்டிக்காரத்தனம்‌ சாமர்த்‌ 
தியம. 

கெட்டிக்காரன்‌ சாமர்த்தியசாலி 

கெட்டிச்சாவி உட்குழல்‌ இல 
லாத சாவி. 

கெடை ழமூங்கில; ஆடுகளை 
வயல்‌ அலலது தோடடத்தில்‌ 
தங்க வைத்தல்‌. 

கெண்டி மூக்குவாய உளள பாத்‌ 


திரம்‌. 


அ. கா. பெருமாள்‌ 


கெண்டி 


கெணியாமல்‌ கவனிக்காமல்‌. 

கெத்து தான்‌ எனற அகம்பாவம்‌ 

கெம்புதல்‌ பேசுதல்‌, உரத்துப்‌ 
பேசுதல்‌. 

கெளித்தி கெளிறு எனற மீன்‌; 
தேளி மீன; நலல நீரில்‌ வாழும 
ஒரு வகை மீன்‌. 

கெளிறு பார்க்க : கெளித்து. 


கே 


கேட்டாப்புள்‌ கவண்‌. 

கேணயன்‌ விவரமில்லாதவன்‌; 
எதையும்‌ சரியாகச்‌ செய்ய முடி. 
யாதவன்‌; சாமர்த்தியமில்‌ 
லாதவன்‌ 

கேப்பாரு இல்லாமை தடடிக்‌ 
கேட்க அள்‌ இல்லாமை. 

கேப்பாரு கேள்வி இல்லை கேட்‌ 
பதற்கு யாரும இல்லை, அதரவு 
இல்லாத நிலை. 

கேமன்‌ தடியன்‌. 

கேள்வி வாயவழி உத்தரவு; விசா 
ரணை. 

கேள்விக்காரர்‌ ஏலம கேட்பவர்‌, 

கேள்விக்கச்சேரி கிராம அலுவல 
கம, ஊர்‌ நிலவரி வாங்கும்‌ 
அலுவலகம 

கேள்விமுறை கேட்பதறகு உரி 


யவ 


71 


கேவுதல்‌ கோழி முட்டையிடும்‌ 
பருவத்தில்‌ தொடர்ந்து கதது 
தல 

கேறுகேறுன்னு கோபததுக்கு 
அடையாளமாகச சொலலப்‌ 
படும சொல்‌. 


கேறுவது கோழி முட்டையிடும்‌ 
பருவத்தில்‌ எழுபபும ஒலி. 


ல்க 


கை மருந்து வசிய மருந்து. 

கைகழுவுதல்‌ கைவிடுதல; ஒரு 
செயலைச்‌ செய்வதிலிருநது 
விலகுதல்‌; உருபபடாத ஒரு 
வனிடமிருந்து விலகுதல்‌. 

கைகாரன்‌ ஒரு செயலை அஆநி 
யாய வழியில செய்து முடிப 


புவன்‌, 


கைகாரி மயக்குவதில்‌ வல்ல 
பெண்‌ 
கைகால்‌ விளங்காமை பக்க 
வாதம்‌. 


கைசால சமையலறை 

கைசெலவுக்குக்‌ கொடுத்தல்‌ 
பார்கக : செலவுக்குக்‌ கொடுத்‌ 
தல்‌. 

கைசோலி சமையல்‌ வேலை: 
தெருப்பிச்சைககாரர்களி 
டம பிச்சை இலலை எனப 
தறகுப்‌ பதிலாகக கூறும சமா 
தானச சொல்‌. 

கைதட்டிப்‌ பண்டாரம்‌ வாய்‌ 
பேசாமல்‌ கை தட்டிப பிச்சை 
கேடகும்‌ சனனியாசி. 


கைநனைக்காமை சாப்பிடாமை 
கைநீட்டுதல்‌ அடித்தல்‌ 


கைப்பணம்‌ சொந்தப்‌ பணம்‌. 


72 


கைப்பாணி பலகை கொத்த 
னார்‌ பயன்படுத்தும்‌ இறு 
பலகை, சுவரில்‌ பூசிய 
சிமெண்ட்‌, மண்‌ சமமாகத 
தேய்க்கப்‌ பயன்படுவது. 

கைப்பிடி, மோதிரம்‌ இருமணத்‌ 
தில்‌ மாப்பிள்ளைககுப்‌ பெண 
வீடடார்‌ அணியும்‌ மோதுரம 


கைபோடுதல்‌ மாட்டுத்தரகாகள்‌ 

தங்களின்‌ கைகளைத்‌ துணி 
யால்‌ மூடிக்கொண்டு விரல்‌ 
களைப்‌ பிடிததுப்‌ பேரம்‌ 
பேசுதல. 


கைமுட்டி சுயடுன்பம்‌. 

கையகப்பை சிறிய அகபபை. 

கையாலை மண்சுவருக்குப்‌ பாது 
காப்பாகக்‌ கட்டப்படும்‌ 
ஒலைக்‌ கூரை. 


கைலேசு (கைலேஞ்சு) கைக்‌ 
குட்டை. 


ககொ 


கொக்கட்டான்‌ அரிசியும்‌ சர்க்‌ 
கரையும்‌ கலந்து செய்யப்பட்ட 
குழந்கைளின்‌ உணவுப்‌ பண 
டம்‌; சிறுகுழந்தைகள வாயில்‌ 
வைதது சப்பித்‌ தன்பதற்காகத்‌ 
தயாரிக்கப்படும்‌ பலகாரம்‌. 

கொக்கறை காணிக்காரர்‌ என்ற 
சாதியினரின்‌ நாட்டார்‌ இசைக்‌ 
கருவி. 

கொக்கி கொடுக்கு; கொடுக்கா 
புளி மரம்‌; துறடடி; கொளுவி. 

கொக்கி போடல்‌ நெதற்கதுர்‌ 
முற்றிவளைதல 

கொக்கு நோய்‌ கோழிகளுக்கு 
வரும வெள்ளைக்‌ கழிச்சல்‌ 
நோய்‌; நெற்பயிருக்கு ஏறபடும்‌ 
தோய்‌, 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


கொக்கி 

கொக்குபிடித்தல்‌ தண்ணீரில்‌ 
மூழ்கிப போதல்‌ 

கொக்கூசு அச்சுமுறுக்கு. 

கொங்காணி மமைக்காலத்தில 
தலையின்‌ மேல்‌ அணியும்‌ 
நாணல்‌ புலலால்‌ அன முட்‌ 
டாக்கு 

கொச்சக்கயிறு தேங்காய்‌ நாரால 
ஆன கயிறு. 

கொச்சங்காய்‌ மிகச சிறிய 
தென்னைக்‌ குரும்பல்‌ 

கொச்சம்‌ அட்டுக்கிடை. நாற்றம்‌; 
தேங்காய்‌ நார்‌ கயிறு (கொச்சக்‌ 
கயிறு]. 

கொச்சன்‌ சிறு பையன்‌ 

கொசவம்‌ (கொயசகம்‌) கொய்து 
சுருககப்பட்ட உடை; முந்‌ 
தானை. 

கொசவன்‌ குயவன்‌. 

கொஞ்சநஞ்சம்‌ சிறிதளவு; மிகக்‌ 
குறைநத அளவில்‌ 

கொஞ்சு காயலில உள்ள இறால 
மீன. 

கொட்டக்குடவை பாத்திரவகை. 

கொட்டப்பெட்டி சிறிய பனை 
ஓலைப்பெட்டி, நார்ப்பெடடி;; 
தொப்பை வயிறு 

கொட்டம்‌ மாடுகளுககு மருந்து 
ஊட டப்‌ பயனபடும மூங்கில்‌ 
குழாய்‌; மரப்பாததிரம 


௮. கா. பெருமாள்‌ 





கொட்டாப்புளி மரததாலான 
பெரிய அளவு சுத்தியல்‌ 





கொட்டாப்புளி 


கொட்டாரம்‌ அரண்மனை, 

கொட்டைத்‌ தேங்காய்‌ தண்ணீ 
இல்லாத காய்ந்த தேங்காய 

கொடி துவைத்த துணிகளைக்‌ 
காயப்‌ போடுவதற்குக்‌ கட்டும 
கயிறு; கடடு மரப்‌ பாயின்‌ மேல்‌ 
விளிம்பு. 

கொடி. அடுப்பு விறகு அடுப்பில்‌ 
முககிய அடுப்பைத தொட்டு 
இருக்கும சிறு அடுபபு. 

கொடி இறச்சி மஞ்சள்‌ தடவி 
வெயிலில காயப்போடும பதப 
படுத்தப்பட்ட இறசசி. 

கொடுக்காபுளி ஈழப்புளி என்ற 
மரம்‌, 

கொடுவாய்தூஙகும்போது 
வாயிலிருந்து வழியும்‌ எச்சில்‌ 

ர்‌. 

கொடை நாட்டார்‌ தெய்வக்‌ 

கோவில விழா, 


73 


கொண்டாங்‌ கொடுத்தான்‌ மரு 
மகன்‌ , சம்பந்தககாரன்‌. 
கொண்டாடிப்போவான்‌ ஒரு 
வனை அன்பாக ஏசுவது 
கொண்டி தாழ்ப்பாள்‌ 
கொண்டை தெனனை, பனை, 
கமுகு மர உசசி 
கொணக்குதல்‌ பிணங்குதல்‌. 
கொணட்டுதல்‌ பார்கக : குணட்‌. 
டல்‌. 
கொத்சு கத்தரிக்காயைச்‌ சுட்டுத 
தயாரிக்கபபடும கறிவகை. 
கொத்தமல்லிச்‌ சம்பா ஒரு 
வகைச்‌ சம்பா நெதல்‌. 
கொத்து வயல்‌ அறுவடை. செயத 
வாகளுக்குக கொடுக்கும்‌ கூலி. 
கொதம்பை பார்கக : கரம்பை. 
கொதவளை குரல்வளை. 


கொந்தாங்கொள்ளை ஓரேயடி 
யாக. 


கொப்பு ஒரு வகைத்‌ தங்க அப 
ரணம. 


கொம்பு சீவுதல்‌ ஒரு செயலுக்கு 
ஒருவரைத்‌ தயாராக்குதல்‌; ஒரு 
செயலைச்‌ செய்யத்‌ தூணடும 
படி பேசுதல. 

கொம்புச்சுழி மாடடின்‌ இரண்டு 
கொமபுகளுககிடையே உள்ள 
சுழி, 

கொம்புவெள்ளம்‌ வயல்‌ தொழி 
யில்‌ நாற்றுப்‌ பாவிய பின்பு 
ஏழு முறை நீர்‌ பாய்ச்சுவது. 


கொமுட்டுதல்‌ வாந்தி எடுத்தல்‌ 

கொரளி (குறளி) துர்தேவதை; 
மநதிரவாதி கடடுப்படுத்தி 
வைத்திருக்கும தேவதை. 

கொல்லம்‌ வருஷம 

கொல்லமா கொல்லா மரம, 
முந்திரி மரம்‌ 

கொல்லமாண்டு மலையாள 
ஆண்டு. 

கொல்லமிளகு மிளகாய்‌ வகை 


கொல்லாங்கொட்டை முநதிரிப 
பருப்பு. 

கொல்லாம்பழம்‌ கொல்லா 
மரத்தின்‌ பழம 

கொலச்சோறு மரண தண 
டனைக்குரியவன்‌ உண்ணும்‌ 
இறுதிச்‌ சாப்பாடு. 

கொலுவுசாளை ஒருவகை மீன்‌. 

கொவருதல்‌ நீரில்‌ ஊறுதல்‌. 

கொழித்தல்‌ குத்திய நெல்லைப 
புடைத்த பின்பு சுத்தமான ஆரி 
சியைப பிரித்தெடுக்கப புடைத்‌ 
தல; அரிசியிலிருந்து குறு 
நெய்யைப்‌ பிரித்தெடுககப்‌ 
புடைத்தல. 

கொழு கலபபையில்‌ மண்‌ இளக்‌ 
கும்‌ கருவி. 

கொமழுந்தி மைத்துனி 

கொழுப்பு தனி சிமெண்டும்‌ 
தணணீரும கலநத கலவை) 
அணவம்‌; செருககு; திமிர்‌. 

கொமை போடுதல்‌ நாததங 

காலில்‌ நாற்று நடும்முன்பு 


74 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


இலைகளை வெட்டிப்போடு 
தல்‌. 
கொள்ளாம்‌ பரவாயிலலை 


கொள்ளி 
வைக்கப்‌ பயன்படும சிறிய 
மண்குடம. இது சூளையில்‌ 
வேக வைக்காததாய இருக்கும. 


கொள்ளிக்குடம்‌ 


கொள்ளி முடிதல்‌ வாரிசு 
அற்றுப்‌ போதல்‌. 
கொள்ளை பேதி என்ற வியாதி; 


காலரா. 


கொள்ளையில்‌ போவான்‌ பேதி 
என்ற வியாதியால்‌ இறப்பவன்‌. 

கொளைக்கம்பு மரத்தின்‌ இலை 
களை ஆஅரிந்தபின்‌ மிசசமூள்ள 
கமபு. 

கொறச்சல்‌ வெட்கம்‌. 


கோ 


கோக்கதவு பெரிய மிராசுதாரின்‌ 
வீட்டில்‌ பின்புறமுூளள கதவு 


கோக்காலி தரைமட்டத்தில்‌ 
மேல்‌ மூன்றடி உயரத்தில்‌ வைக்‌ 
கோல்‌ வைக்கக்‌ கட்டப்பட்டி 


ருக்கும்‌ கம்பால்‌ அன பரண்‌. 





அ. கா. பெருமாள்‌ 


கோசி கட்டுமரப்‌ பாயின்‌ கீழ்‌ 
விளிம்பு 

கோசுப்பெட்டி சொகுசான வில 
வண்டியின்‌ மூன்‌ பகுதியி 
லுளள இடம; வண்டிக்காரன்‌ 
இருககுமிடத்தை அடுத்து 
இருபபது. 

கோஞ்சாட்டை தென்னமபாளை 
யின ஒரு பகுதி. 

கோட்டுமா மீன்‌ வலையைப்‌ 
பாதுகாக்கும்‌ நூலால்‌ செய்த 
ிபாருள. 

கோட்டை 21 மரக்கால்‌; நெல 
அளவு. 

கோட்டை அடுப்பு பெரிய அள 
வில்‌ சமையல செய்யப்‌ பயன்‌ 
படும்‌ அடுப்பு 

கோடத்‌ தண்ணி ஊறல்‌ தணணி. 

கோடப்பானை சாராயம ஊறப்‌ 
போடும பானை, 


கோடவாரியன்‌ ஒரு வகை நெல்‌. 


கோடாலிமுடிச்சு கொண்டை 
வகை. 


கோடி. புதியது; புதிய துணி. 

கோடி மண்வெட்டி களை எடுப்‌ 
பதற்குரிய சுமார்‌ 4 அடி நீளம்‌ 
இருக்கும்‌ மண்வெட்டி; புதிய 
மணவெட்டி 


கோணக்களி குறும்பு. 


கோடி போடுதல்‌ அணின்‌ 
இறப்புச்‌ சடங்கில்‌ விதவை 
யாகப்‌ போகும மனைவிக்கு 
உறவினர்கள்‌ வெள்ளைக்‌ துணி 
கொடுக்கும்‌ நிகழ்சசி, 


தத 


கோணக்களி கஇண்டுதல்‌ ஒரு 
செயலைச்‌ செய்யவிடாமல 
குறும்பு செயதல; ஒரு 
செயலைச்‌ செய்யாமல்‌ தடுக்கச்‌ 
செய்யபபடும சூழ்ச்சி 


கோணத்தண்டை குழந்தை 
களின காலில அணியும்‌ ஆப 
ரணம்‌ 


கோணம்‌ ஓரே குடும்பத்திற்குரிய 
வயல்கள்‌. 

கோப்பைபச்‌ சட்டி கொட்டாங 
கச்சி போன்ற சிறிய அமைப 
புடைய சட்டி. இதில தயிர்‌ 
ஊற்றி வைத்தால்‌ புளிப்பு 
வராது, 

கோம்பை விவரம்‌ இலலாத நிலை; 
உலக அனுபவம்‌, நுட்ப அறிவு 
அற்ற தனமை; ஒரு நாடடசா 
பெண்‌ தெய்வம்‌. 

கோம்பையன்‌ விபரம இலலாத 
வன்‌. பார்க்க, கோம்பை, 


கோமரத்தாடி நாட்டா தெய்‌ 
வததின அருள்‌ வந்து ஆடுபவர்‌, 
சாமியாடி; அருளாடி. 

கோமரம்‌ நாட்டார்‌ தெய்வ 
அருள்‌. 

கோமரம்‌ வருதல்‌ தெய்வ அருள்‌ 
சாமியாடிக்கு வருதல்‌. 

கோயிக்கல்‌ அரண்மனை, 


கோயித்தம்புரான்‌ அரசியின்‌ 


கணவன்‌. 


கோயில்பிள்ளை கிறிஸ்தவக்‌ 
கோயிலின்‌ அதிகாரி. 


கோயில்காளை உழைக்காமல்‌ 
ஊர்‌ சுற்றும்‌ வாலிபன, அடங்‌ 
காதவன்‌ 


கோரு வலை காயல பகுஇகளி 
லும, மீன்கள்‌ அதிகம்‌ உளள 
இடங்களிலும்‌ பயனபடுததப்‌ 
படும மீன்பிடி, வலை. 


கோருதல்‌ முகத்தல்‌; மோந்து 
கோருவை சாதம எடுப்பதற்குரிய 


கைப்பிடியுடைய பித்தளைப்‌ 
பாததிரம. 


கோரைச்சம்பா சம்பா என்ற 
நெல்லின வகை. 


கோழிக்காரம்‌ கோழியின்‌ காயந்த 
மலம்‌. 


கோளாறு முறைபபடியாக; சரி 
யாக; நிரலபடியே, அறிவு பூர்வ 
யாக 


கோறப்பாக்கு ஊறப்போட்ட 
பாக்கு 


சக்கடாவண்டி மாட்டுவண்டி; 


பாரவண்டி; கட்டைவண்டி. 


சக்கப்போடு திறமையாக, இறப்‌ 
பாக; வெறறிகரமாக. 


சக்கரக்காரன்‌ செல்வந்தன; 
பணககாரன. 


சக்கரத்‌ தேமல்‌ உடலின்‌ மேல 
பகுதியில அமைநத, அதிர்ஷ்‌ 
டத்திறகு அடையாளமாக 
அமைநத வெள்ளைத்‌ தேமல்‌. 


76 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 





சக்கரம்‌ சுமார்‌ 3 பைசா மதிப்‌ 
புளள பழைய திருவிதாங்கூர்‌ 
நாணயம்‌. 


சக்கரை குழந்தையின்‌ அண்குறி 
சக்காத்து இலவசம. 
சக்காய்‌ பலாக்காய. 


சக்கைப்பூஞ்சு பலாக்காயின 
நார்ப்பகுதுி. 

சங்கடம்‌ துன்பம்‌; கவலை; பிரச்‌ 
சனை. 

சங்கம்பாண்டி முருக வழிபாடு 
செய்யும்‌ சாதி; காவடி தூகக௫ச 
செல்லும்‌ பக்தர்களுக்கு உதவும 
பண்டார சாது. 

சங்கரன்‌ காளை எல்லாக்‌ கேள்வி 
களுக்கும்‌ தலையை ஆட்டி 
ஆமாம்‌ போடும்‌ மாடு; பூம்‌ 
பூம்‌ மாடு; எதற்கும சரி எனச 
சம்மதிககும குணமுடையவன்‌. 

சங்காத்தம்‌ உறவு; தொடர்பு; 
இணக்கம்‌; வாசம்‌. 

சங்கிராண்டி அரைப்பைத்தியம்‌, 

சங்கிராண்டித்தனம்‌ 
இல்லாத நிலை 

சங்கிலித்‌ துறை கன்னியாகுமரி 
யில்‌ தாத்தமாடும்‌ இடம்‌. 


விபரம்‌ 


அ. கா. பெருமாள்‌ 


சங்கு கழுத்து 

சங்கூத்துப்‌ பண்டாரம்‌ சங்கு 
ஊதிககொண்டு பிச்சைககு 
வரும்‌ பண்டாரம்‌. 

சஞ்சி பை. 

சட்டம்‌ மாட்டின்‌ பின்புற 
இரணடு கால்‌ எலுமபுகள்‌); 
எலும்புககூடு. 

சட்டம்‌ ஒடுங்குதல்‌ ஈனுவதற்கு 
முன்‌ மாட்டின்‌ பின்புற 
எலுமபுச்‌ சட்டம்‌ ஒடுங்குவது. 

சட்டம்பி அடிமுறை தெரிந்த 
செளடி; தஇண்ணைப்‌ பள்ளிக்‌ 
கூட மாணவர்களின்‌ தலைவன்‌ 
(மானிட்டர்‌). 

சட்டமாய்‌ முறையாய்‌; விளக்க 
மாய; வரிசையாய்‌; நிரம்ப; 
நன்றாக. 

சட்டளை ஆற்றுநீர்‌; குளத்து 
வாய்ககாலில பாயவதற்குரிய 
தடுப்பு. (ஒப!((60) 

சட்டாம்பிள்ளை கிறிஸ்தவ மத 
உபதேசியார்‌; கிறிஸ்தவ மத 
அறிஞா, வகுப்பில்‌ மாணவர்‌ 
களின தலைவன்‌, 


சட்டர்‌ பகவதி கோவிலில்‌ பணி 
புரியும்‌ அதிகாரி. 


பர்‌ 


சட்டர்‌ பாகக: சட்டளை. 


சட்டிபானை தொடுதல்‌ குழந்‌ 
தைககுப்‌ பெயரிடும நிகழ்ச்சி. 


சட்டுத்துணி அடுப்பங்கரைத்‌ 
துணி. 


சட்டுவம்‌ தோசை மாறறிப்‌ 
போட உதவும்‌ இரும்புக்‌ 
கரண்டி. 

சட்டுவம்‌ 


சட்டுவாப்பை பார்க்க : சட்டுவம்‌. 
சட்டுனு விரைவாக; சீக்கிரம்‌, 


சட்ரஷம்‌ பரிமாறல்‌ இருமணம்‌ 
முடிநததும்‌ பெண்ணுக்கும்‌ 
மாப்பிள்ளைக்கும்‌ உணவு 
பரிமாறும்‌ சடங்கு 


சடக்குனு விரைவாக ; சீககரமாக. 


சடங்காதல்‌ பருவமடைதல 
(பார்க்க - சமைதல) 


சடங்கு பூபபுனித நீராட்டு விழா. 
சடம்பு சணல்‌ நால்‌. 
சடவாறுதல்‌ இளைப்பாறுதல்‌. 


௪டவு இளைப்பு; 
சோர்வு. 


அயர்வு; 


சடுகுடு கபடி. விளையாட்டு. 


78 


சடைத்தல்‌ களைதுதல்‌. 
சடையாரி நாத்து. 
சடைவாறுதல்‌ இளைப்பாறுதல்‌ 
சடைவு சோர்வு. 
சண்டப்‌ பிரசண்டம்‌ மகழ்ச்சியு 
டன்‌ ஆர்பபாட்டம செய்தல. 
சண்டன்‌ சிவன. 
சண்டமுண்டன்‌ எதற்கும்‌ பயப்‌ 
படாதவன்‌; அரக்கன்‌ 
சண்டாள வைத்தியம்‌ பார்க்க : 
அசுர வைத்தியம 
சண்டித்தனம்‌ திமிர்‌; முரண்டுத்‌ 
சண்டியன்‌ முரடன்‌; ரெளடி. 
சண்டு நெல்‌ அடித்து, சூடடித்த 
பின்‌ வரும சாவி மூதலிய பதா; 
நெல்‌ பதர்‌, 
சண்டை பிடித்தல்‌ உரிமையு 
டனோ, பகையுடனோ கடுமை 
யாகக்‌ கூறுதல்‌. 
சண்ணினான்‌ சாப்பிட்டான்‌. 
சண்ணுதல்‌ அதிக அளவு சாப்‌ 
பிடுதல்‌ (பரிகாசச்‌ சொல), 
சத்தம்‌ வாடகை; பெருமபாலும 
வாகனங்களுககுரிய வாட 
கையைக குறிக்கும்‌ சொல்‌. 
சத்தம்‌ காட்டுதல்‌ கூப்பிடுதல்‌; 
கைதட்டி அழைத்தல்‌. 
சந்தி முச்சந்தி, சந்திப்பு; மாலை 
சந்திப்‌ பிரபை தலையிலணியும 
ஒருவகை அபரணம்‌. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


சந்தி விளக்கு சந்தியில நிறுத்தப்‌ 
பட்ட கல்தூண மண்ணெண் 


ணெய்‌ விளக்கு. 


சந்தியவேளை சாயங்காலம்‌ ; 


/௦ லை. 


சந்து பிருஷ்டம்‌; தொடை, 
இறைச்சித்‌ துண்டு. 
சந்துகாரை ஓரு வகை தங்க 
ஆபரணம்‌. 


சப்பட்டை மோசமானவன; 
கெட்டவன்‌; மோசமான 
பொருள்‌; கீழ்மகன்‌ 
சப்பாணி மாடன்‌ மாடன்‌ வகை; 
நாட்டார்‌ அண்‌ தெய்வம்‌. 
சப்பாத்திக்கள்ளி கள்ளிவகை. 
சப்பாத்து படிக்கட்டு இல்லாத 
சரிவாக அமைந்த பாதை, 


ய்றவய 
சப்புதல்‌ கை சூப்புதல்‌. 
சப்பும்‌ ௪வறும்‌ குபபைக்கூளம்‌; 
தேவையற்ற பொருடகள்‌, 
குப்பை. 


சப்பை நாட்டார்‌ விளையாட்‌ 


டில உதிரியாக இருக்கும்‌ 
விளையாட்டு வீரர்‌. 


சப்பை பார்க்க : சறுக்கு. 


சப்பைக்கட்டுதல்‌ குற்றம குறை 
களை நியாயப்படுததுப்‌ பேசு 
தல்‌. 

சம்சியம்‌ சந்தேகம்‌; நிச்சயமற்ற 
குன்மை. 

சம்படம்‌ திருநீறு வைக்கப்படும்‌ 
சிறிய மரம்‌ அல்லது உலோகப 


அ. கா. பெருமாள்‌ 


பெட்டி; வட்ட வடிவ 
உலோகப பாத்திரம்‌, டிபன 
பாக்ஸ்‌ 

சம்பா அரிசி இளம்‌ சிவப்பு 
நிறமுள்ள ஆரி. 


சம்பாரம்‌ பச்சை மிளகு, கறிவேப்‌ 
பிலை கலநத நீர்‌ மோர்‌, 


சம்பிரதிப்‌ பிள்ளை கோவில்‌ 

கணககைக்‌ கவனிப்பவர்‌: 
கஇராமக கணக்கைக்‌ கவனிப்ப 
வார்‌; தாலுகா 
அதிகாரி. 


சம்மணம்‌ வலது காலை மடிதது 
இடது தொடையிலும இடது 
காலை மடிதது வலது தொடை 
யிலும்‌ வைததபடி இதழே 
அமர்நதிருப்பது. 


அளவில 


சம்மந்தி துவையல வகை; கண 
வனின்‌ தஙகை,. 


சம்முள்‌ மேளம்‌ தோலால்‌ மூடப்‌ 
பட்ட வாயபபகுதியடைய 
இரணடு மண குடங்களான 
இசைக கருவிகள்‌. 


சம்முள்மேளம்‌ 
சம்சோரி முருங்கைக்கரையை 
வதககித்‌ தேங்காய அரைத்துச 
செய்யப்படும்‌ ஒரு வகை 


குழம்பு. 


79 


சமுட்டுதல்‌ மிதித்தல. 

சமூதாடு நீண்டவான்‌, நாட்‌ 
டாா தெயவங்களின்‌ கோவில்‌ 
களில இருககும்‌ ஆயுதம்‌. 

சமைஞ்ச பெண்‌ பருவமடைந்த 
பெண்‌. 

சமைதல்‌ பெண பருவமடைதல்‌. 

சர்கீட்டு அரசு அலுவல்‌ காரண 
மாகச செல்லும்‌ பயணம. 

சர்த்தித்தல்‌ வாநதியெடுத்தல்‌. 

சர்த்திப்பு பார்கக : ஓங்கரிப்பு. 

சர்ப்பக்காவு பாம்புகள இருக்கும்‌ 
தோட்டம்‌ (பாமபுக்காவு]. 

சர்ப்பீச்சு போலி கெளரவம ; 
டாமபீகம; பெருமை. 

சரப்பளி கழுததணி. 

சரல்‌ ஜல்லி 

சரித்தல்‌ சாயத்தல. 

சருவச்சட்டி வாயகன்ற சிறிய 
சட்டி 

சருவம்‌ குழிவு அதிகமில்லாத 
செமபுப்‌ பாத்திரம்‌ 

சல்லடம்‌ சாமியாடுபவர்‌ அணி 
யும்‌ சரடை, கறுப்பு நிற கால்‌ 
சட்டை பார்டரில சதங்கை 
மணிகள்‌ வைத்துத்‌ தைக்கப்‌ 
படடிருககும. 

சல்லன்‌ ஒரு வகை நெல்‌. 

சல்லி சிறிய கல்‌. 

சல்லிக்காசு சிறிய காசு, எண்‌ 
ணிக்கையில்‌ குறைநத காசு; 
மிகக குறைந்த மதிப்புள்ள காசு. 


80 





சல்லடம்‌ 


சல்லியம்‌ இடையூறு, தொந்தரவு. 

சலம்பாமல்‌ பிணங்காமல்‌; 
தொணதொணக்காமல்‌; பேசா 
மல்‌. 

சலம்புதல்‌ ஓயாமல்‌ பேசுதல்‌. 

சவங்குதல்‌ மெலிதல; நலிதல, 

சவடு ஒரு வகைப்‌ பொன்‌ அபர 
ணம 

சவண்டுதல்‌ நீண்டுவிடுதல்‌, 
தொய்வபை_தல்‌; கெட்டுப்‌ 
போதல்‌. 

சவத்தைத்‌ தள்ளு முடிந்து 
போன செயலை விட்டு 
விடு. 

சவலைப்‌ பிள்ளை குழந்தையின்‌ 
பால்குடி. மாறும்‌ முன்பு பிறக்‌ 
கும்‌ அடுத்த குழந்தை. 

சவளக்காரர்‌ கடல்பகுதி அல்‌ 
லாத இடங்களில்‌ வாழும மீன 
வர்‌; மீன்‌ வியாபாரம்‌ செயயும்‌ 
உளர்‌ மீனவர்‌. 

சவறு குப்பை கூளம்‌; எதற்கும்‌ 
ஆகாத. 

சவுக்களி ஒருவகைக்‌ காதணி. 


சவுக்காளி நண்பன்‌. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


சவுட்டுதல்‌ மிதிததல்‌. 
சவுட்டுவண்டி சைக்கிள்‌. 


சவுரி தேங்காய்‌ தோடு; 


செயற்கைத தலைமுடி; 
பார்க்க ; கதம்பை 

சவையாடுதல்‌ மெனறுகொண்டி 
ருத்தல, பேசிக்கொணடிருத்‌ 
தல்‌. 


சள்ளவாயன்‌ ஓயாமல்‌ பேசு 
பவன்‌ 

சள்ளென (சள்ளுசள்ளுன்னு] 
கோபததைக்‌ காட்டும்‌ குறிப்பு. 

சள்ளை இடையூறு; தொநதரவு, 
ஒருவகை ஆற்றுமீன. 

சள்ளைக்காய்‌ முதகிராதது, முறறா 
தது; விளையாதது 

சள்ளையன்‌ தொந்தரவு கொடுப 
பவன்‌. 

சளக்குபுளக்கு நேர்த்தியில்லா 
மல்‌ வேலை செய்வது 

சளசளப்பு அர்த்தமின்றிப்‌ பேசு 
வது; ஓயாது பேசுவது. 

சளத்தம்‌ பார்க்க : சளம்‌ 

சளம்‌ துன்பம்‌; வேதனை; இடை 
யூறூ செய்பவன்‌, இடையில 


பேசுபவன 


சளம்ப நிறைய; அளவுக்கு அதிக 
மாக 

சளவோலை திருமணப பந்தலில்‌ 
அழகுபடுத்தப்‌ பயன்படும ஒரு 
வகை ஓலை மலைப பகுதியில்‌ 
காணப்படுவது 


அ. கா. பெருமாள்‌ 


சளித்தல்‌ அழுகுதல்‌; கெட்டுப்‌ 
போதல்‌, ௫௬௫௪ இல்லாமல்‌ 
அதல்‌; உடல்‌ பருமனாதல்‌. 


சறுக்கல்‌ வழுக்கல. 


சறுக்கு தேரின சக்கரம தரையில்‌ 
புதைநதுவிடாமல இருக்க 
அதன்‌ அடியில்‌ இடப்படும்‌ 
மரக்‌ கட்டை (சப்பை. 


சன்னம்‌ கொஞ்சம. 


சன்னம்‌ சன்னமாக கொஞ்சம்‌ 


கொஞ சமாக. 


௪ 


சாக்கு கோணி; மூடை 


சாக்குபோக்கு வீண்காரணம்‌; 
போலித்தனம்‌. 

சாக்கோட்டி கர்ப்பிணிக்கு வரும்‌ 
மசக்கை; வயக்கோட்டி. 

சாக்கோட்டிக்காரி வயக்கோட்‌ 
(டககாரி; மசக்கைகாரி. 

சாங்கியம்‌ இறந்தவர்களுக்குரிய 
சடங்குகள்‌. 

சாட்டிப்‌ பேசுதல்‌ குறிப்பிட்ட 
ஒருவரை மறைமுகமாகப்‌ 
பழித்துப்‌ பேசுதல்‌, குததிக 
காட்டிப்‌ பேசுதல்‌. 


சாட்டை வணடிமாட்டை 
அடிக்க உதவும்‌ கம்பும்‌ கயிறும்‌. 
சாடைசம்பா சம்பா வகை 


யிலான ஒரு வகை நெல்‌. 


சாடைமாடையாய்‌ பார்த்தும 
பாராமலும. 


81 


சாணங்கி மாடடுச்சாணம்‌. 


சாணங்கிமாடன்‌ மடத்தனமான 
செயல்களைச செய்பவன்‌. 

சாணிப்பால்‌ தண்ணீ கலந்த 
சாணி, சாணித்தண ணி. 

சாணிப்பால்குறி நெற்குவியலின 
மேல இடப்படும்‌ குறி. 

சாத்தப்பிள்ளை மேற்படி. அள்‌ 

சாத்து பெயர்த்து நடப்பட்ட 
நாற்று. 

சாத்துதல்‌ அடித்தல்‌. 

சாந்து மண்ணும்‌ தண்ணீரும்‌ 
கலந்த கலவை; சிமெண்ட்‌ 
மண்‌ கலவை; சுண்ணரம்பு 
மண்‌ கலவை; இபொடடு. 

சாந்து குழைத்தல்‌ மண்‌ அலலது 
சிமெண்ட்‌ சாந்தைக குழைத்‌ 
தல. 

சாந்து கூட்டுதல்‌ குழந்தைகளுக் 
குரிய சாந்தைத்‌ தயாரித்தல 

சாந்துச்சட்டி சிமெண்ட. சாநதை 
அன்ளும்‌ இரும்புச சட்டி. 

சாப்பாட்டு ராமன்‌ சாபபாட்‌ 
ட.ல்‌ மட்டும்‌ விருப்பமுளளவன்‌. 

சாம்பிராணி அறிவிலலாதவன 
(மடச்சாமபிராணி) 

சாம்பிராணி அரணை அரணை 
வகையில்‌ ஓன்று. 

சாமானம்‌ பொருள்‌; அண அல்‌ 
லது பெண்‌ உறுப்பு, 

சாமி இறங்குதல்‌ சாமியாடிக்கு 
அருள்‌ குறைநதுவிடுதல 


82 


சாமி சாமி 
யாடிககு அவேசம குறைதல 


மலையேறுதல்‌ 


சாமிவரத்துபாட்டு சாமியாடிககு 
அருள வருவதற்காகப பாடப 
படும்‌ பாட்டு. 


சாய்ப்பு நாலுகடடு வீட்டில 
இடது பக்கம்‌ உள்ள ஒரு 
அறை, சாய்வான கூரை. 
சாயப்பாக்கு சாயம ஏற்றிய 
பாக்கு. 


சாயப்பெட்டி சாயம இடப்‌ 
பட்ட பனை ஓலையால்‌ 
செய்யப்பட்ட பெட்டி. 


சாயமுண்டு சாயம்‌ ஏற்றப்படட 


வேடடி. 
சாயராட்சை மாலை தேரம. 


சாயாபோ தூரமா போ; 


தள்ளிப்‌ போ. 

சார்த்து வாசிப்பு மணமக்களின்‌ 
பெயர்‌, திருமண நாள்‌, பிற 
சடங்குகளின்‌ நாள நேரம்‌ 
குறிதத செய்திகளை எழுதி 
வைததிருககும்‌ ஓலை இதை 
ஷஜோதுிடர்‌ நிச்சயதாம்பூல 
நிகழச்சியில்‌ படிப்பார்‌. 

சாரணம்‌ தலையில்‌ வெள்ளை 
நிறததில்‌ செதில படருவது. 
பொடுகு. 

சாரம்‌ லுஙகி; கைலி; வீட்டுச்‌ 
சுவர்‌ காங்கிரீட்‌ போட மூங்கி 
லால கட்டும தட்டி. 


சாரிப்புக்காரன்‌ விசாரிப்பு 
காரன்‌, பண்ணையாரின தனி 


வேலைகளைக்‌ கவனிப்பவன்‌ 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


சால்‌ வயலில்‌ ஏர்‌ உழும்‌ 


போது அமையும்‌ இடைவெளி); 


நிலத்தை உழும்‌ முறை; வண 
ணான்‌ துணி அவிக்கப்‌ பயன்‌ 


படுததும பெரிய மண்பானை. 


சாலம்‌ களளத்தனம்‌. 

சாலம்‌ போடுதல்‌ கள்ளத்தன 
மாக நடித்தல்‌ 

சாவி நெல்லின்‌ பதர்‌, 

சாளை ஒருவகை மீன்‌; நாஞசில 


நாட்டில பரவலாகச சாப்‌ 
பி. ப்படும்‌ மீன்‌ வகை 


சாறு ஆறவில்லை உழவு தீர 
வில்லை, 


சானல்‌ காலவாய்‌. (மே!) 


சி 


சிக்கடித்தல்‌ சிககு நாறறமடிததல. 

சிக்காக கவர்ச்சியாக. 

சிக்கு போதை பானம்‌ அருந்திய 
வன்‌; அருந்திய நிலை; தலை 
முடி சிககாக இருத்தல்‌, வெட்‌ 


௧ம்‌. 


சிக்கு வலை கடலின அடி மட்டத 
தில்‌ மீன்பிடிககப்‌ பயன்படும்‌ 
வலை 


சிக்கெடுத்தல்‌ தலைமுடியின 
கிககு நீககுதல்‌. 


சிங்கன்‌ ஒருவகை வாழைபபழம்‌ 


சிங்கங்காய்‌ ஒருவகை வாழைக 
காய்‌. 


சிங்கி சஞ்சு; ஜால்றா. 


அ. கா. பெருமாள்‌ 


சிங்கிடி கையாள; ஜால்ரா அடி ப 
பவன. 


சிங்கியடித்தல்‌ கோலி விளை 
யாட்டில தோல்வியுற்ற 
வனுககுத தண்‌. டனை கொடுத்‌ 
தல, தோற்றவனின்‌ கைமூட. 
டில கோலியால அடித்தல்‌ , 
வாழ்க்கையைக கழிப்பதற்குரிய 
பணம இன்றி இருத்தல்‌; அன 
றாட செலவுக்குக்‌ கூடக 
கஷ்டப்படுதல்‌ ; ஜால்ரா அடித்‌ 
தல்‌; ஒருவர்‌ கூறுவதை அப்‌ 
படியே அமோசதித்தல. 

சிட்டம்‌ நூல்கண்டு. 

சிடுக்கு நூலின்‌ சிக்கல்‌; தலை 
மயிர்‌ சிக்கு. 

சிடுக்கு முடிசசு, சிககல்‌. 

சிணுக்கூறி சிககெடுக்கும்‌ €ப்பு. 

சிணுங்குதல்‌ செல்லமாகக்‌ 
கொஞ்சுதல்‌; லேசாக அழுதல்‌; 
குழந்தை கணணீர்‌ வராமல்‌ 
அழுதல்‌. 

சித்தாங்கம்‌ அடமபிடித்தல. 

சித்திரத்தை ஒரு மருந்து. 

சித்திரவல்லியர்‌ கடல்நீரிலிருந்து 
உப்பெடுக்கும்‌ நுட்பம்‌ அறிந்‌ 
தவா; அளவர்‌. 

சித்திரைக்காரி ஒரு வகை 
நெல. 

சித்திர காதணி; தாலி. 

சித்துடுக்கை வில்லிசை கலைக்‌ 
குரிய இசைக்கருவி. சாதாரண 
உடுககை என்ற இசைக்கருவி 
யிலிருந்து சற்று வேறுபடடது 


83 


சித்தோசி யா௫கர்‌, பிறைச்‌ 
சநதிரன்‌ கூடிய தலைப்பாகை 
யம நீண்ட வெள்ளை அங்கி 
யும்‌ அணிநதிருப்பார்‌. கையில்‌ 
மணி வைத்திருப்பார்‌. நாழி 
மணிக்காரர்‌ என்ற நாடோடி 
சாதி வமசத்தினர்‌. 

சப்பல்‌ சாதம்‌ தோண்ட பயன்‌ 
படும்‌ கண்ணுள்ள தட்டு, 
சோறு விளம்பும்‌ தட்டு 
போன்ற துவாரமுள்ள பாத்‌ 
தரம. 

த௪மிச்சாள்‌ பாவனை காட்டும்‌ 


பெண. 


சிமித்துதல்‌ சாதிததல; காரி 
யத்தை முடித்தல்‌ 

சிமிழன்‌ பெரிய அள; கில்லாடி. 

சிரட்டாப்பை கொடடாங்கசசி 
யால்‌ அன அகப்பை (சிரடடை 
அகப்பை. 

சிரட்டை தேங்காய்‌ ஓடு; கொட்‌ 
டாஙகச்சி 

சிரட்டை மடு சிறுமடு. 

சிரிப்பாணி அரிப்பு. 

சில்லந்தட்டுதல்‌ சிதறுதல்‌; முழு 
ரூபாய்‌ சில்லறையாக மாறி 
குறைநது போதல்‌; முழுமை 
உடைதல்‌. 

சில்லம்‌ உதிரியாதல்‌. 

சில்லம்தட்டிப்‌ போதல்‌ உதுரி 
யாக சீரழிதல்‌. 

சில்லறை அற்பன்‌. 

சில்லறைத்தனம்‌ அற்பபுத்தி; 
அற்பததனம. 


இல்லாட்டை பார்க்க. கோஞ 
சாட்டை. 


சில்லிரத்தம்‌ மூககிலிருந்து வரும்‌ 
ரத்தம்‌. 

சில்லீடு குறைவாகத்‌ தேஙகாய்‌ 
வெட்டுதல்‌. 

சில்லு துண்டு. 


சில்லுக்‌ கருப்பட்டி சிறிய அளவி 
லான கருப்புக்கட்டி. 


சிலம்பச்சுவடு சிலம்ப விளை 
யாட்டின்‌ பொதுவான சொல்‌. 


சிறகு வேளாளர்‌ தாலியில்‌ 
பிள்ளையார்‌ உருவத்தின்‌ இரு 
புறமும உளள பகுது. 


சிறகு 
சிறப்பு பார்கக : படுக்கை. 
சிறுக்கன்‌ சிறுவன்‌; இளைஞன்‌ 
சிறுப்பம்‌ இளம்‌ வயது. 
சிறுகண்டான்‌ ஒரு வகை நெல்‌. 
சிறுயீர்க்குச்‌ சம்பா சம்பா 
வகையிலான நெநல்‌. 


சிறுவீட்டுப்‌ பொங்கல்‌ கிறு 
குழந்தை தைபபொங்கல்‌ விழா 
வில்‌ விடும்‌ விளையாட்டுப்‌ 
பொங்கல. 


84 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


சிறுவீடு தை பொங்கலில பெண்‌ 
குழந்தைகள்‌ பொங்கலிடக்‌ 
கடடப்படும்‌ சிறிய வீடு 

சன்னாபின்னப்படுதல்‌ எதற்கும்‌ 
உதவாமல்‌ பிரிந்து சென்று விடு 
தல்‌; பயனற்ற நிலையில்‌ அதல; 
பார்க்க : வங்கத்துக்கு வராம 
லாதல்‌. 

சினை இட்டிலி சிறுபயிறு, சர்க்‌ 
கரை கலந்த பூரணத்தை 
உள்ளே வைத்து அவிககபபடும்‌ 
இட்டிலி. 

சினைப்‌ பருவம்‌ கதிரில்‌ நெல்‌ 
மணி பிடிக்கும்‌ பறாவம்‌. 

சினைப்படுத்தல்‌ கர்ப்பமாக்கு 
தல்‌; சினையாக்கு. 

சிஷ்டம்‌ எஞ்சியது; மீது, 

ச்‌ 


சீக்கல்‌ ஒருவகைக கல்‌ (1.கர8- 
116). 


சீக்காய்‌ பமுககாத பனங்காய்‌. 


சீஞ்சட்டி. சீனாச்சட்டி,; பலகாரம்‌ 
சுடப்‌ பயன்படும்‌ வாணலி. 





சீஞ்சட்டி 


சீட்டி யடித்தல்‌ சீழ்க்கை அடித்‌ 
குல்‌, 

சீட்டு பிடித்தல்‌ சீட்டில்‌ ஏலம 
பிடித்தல்‌. 


௮. கா. பெருமாள்‌ 


சீட்டுக்கரை சீடடுத்‌ தொழில்‌. 

சீட்டுக்களி சட்டு விளையாட்டு, 

சீட்டுமுன்பன்‌ ஏலசசீட்டு நடத்து 
பவன்‌, 

சீண்டரம்‌ தொந்தரவு; வெறு 
மனே தொணதொணக்கும்‌ 
தொந்தரவு செய்பவன்‌. 

சண்டுருண்டை இனிப்பான 
சடை. என்ற பலகாரம்‌, 

சீண்டுதல்‌ தொந்தரவு செய்தல்‌; 
தூண்டுதல்‌; கோபத்தை உரு 
வாக்குதல்‌. 

சீணம்‌ தளர்ச்சி; அலுப்பு. 

சீணித்தல்‌ அழிவறுதல்‌; உடல்நலி 
வுறுதல்‌; செலவம்‌ சிதைநது 
போதல்‌. 

சீத்துவம்‌ திறமை. 

சீத்தை குணமின்மை; மோச 
மான இழிவான; தரங்கெட்ட. 

சீதாபேகம்‌ ஒரு வகை நெல்‌. 

சீந்துதல்‌ தொடர்பு வைத்தல்‌. 

சீப்பு குளத்து நீரை மடைப்பகுகது 
யில்‌ தடுப்பதறகாக அமைக்கப்‌ 
பட்ட கதவு. 

சீம்பால்‌ ஈன்ற மாட்டின்‌ முதல்‌ 
பால; பசு ஈன்று மூன்றுநாள்‌ 
வரை தரும்‌ பால்‌. 

சீமத்தனம்‌ அதிகப்‌ பிரசங்கத்‌ 
தனம்‌; யாரையும்‌ மதிக்காத 
குணம. 

சீமை அதிகப்‌ பிரசஙகித்தன 
முடையவன்‌. 


85 


சமைச்சக்காய்‌ சிறிய கறிப்‌ பலாக்‌ 
காய்‌, போரர்ச்சுக்கீசியர்‌ 
கொண்டு வநத பலா; இழடிச்‌ 
சககாய. 

சீமையை வித்தவன்‌ யாராலும்‌ 
ஏமாற்ற முடியாதவன்‌. 

சீரகச்‌ சம்பா சம்பா வகை நெல்‌. 

சீராடுதல்‌ கொஞ்சுதல்‌. 

சீலாந்தி மரம்‌ பூவரசு மரம்‌ 

சீலை கொடுத்தல்‌ விதவைககுப்‌ 
புடவை கொடுத்து மணம்‌ 
புரிதல்‌. 

சீவாளி நாதஸவரத்தின்‌ ஒரு 
பகுதி 

சீவிலி (ஸரீபலி) கோவிலில்‌ 
இடும்‌ அனனபலி, கோவிலில 
நாளதோறும்‌ பலி பூசைக்காக 
எழுந்தருளச்‌ செய்யும்‌ இறு 
விக்கிரகம்‌. 

சிவிக்கட்டுதல்‌ 
பாளையைச சீவிக கலயம்‌ 
கட்டுதல 


பனைமரப்‌ 


சீவுளி தச்சன மரத்தைச சீவப்‌ 
பயன்படுத்தும்‌ உளி. 


சீவுளி 
சீறுசறு கோபம, 
சறுபூறூ கோபமாய இருத்தல்‌ 
சீனிக்கண்ணாடி தூர திருஷ்டிக்‌ 


கண்ணாடி; பைனாக்குலர்‌. 


86 


சீனிக்காரம்‌ படிக்காரம்‌ (சீனாக்‌ 
காரம்‌). 

சீனிக்கிழங்கு சாககரைவளளிக 
கிழங்கு. 

சீனிச்சட்டி பார்க்க : சீஞ்சுடடி. 

சீனித்தோணி பார்க்க வள்ளம்‌, 

சீனியவரைக்காய்‌ கொததவரங 
காய்‌, 


ச்‌ 


சுக்கம்பாறை சுணணாமபுக்‌ தன 
மையுடைய பாறை. 

சுக்கல்‌ ஒருவகைக்‌ கண்நோய்‌. 

சுக்காப்பி சுக்கு, கருப்புக்கடடி 
கலந்த பானம 

சுக்கு நாறிப்புல்‌ ஒருவகைப புல்‌ 

சுக்கு வெள்ளம்‌ சுக்கு கலநத 
வெந்நீர்‌. 

சுக்குச்சட்டி. கஞ்சன்‌; ஈயாதவன்‌ 

சுக்குமாந்தடி. நாடடார்‌ தெயவத்‌ 
தன்‌ கையிலுள்ள அயுதம 


டான்‌ 


சுக்குமாந்தடி 
சுகக்கேடு உடல்நலக கேடு. 
சுகந்தப்‌ பொடி, மணமுள்ள 
மூக்குப்பொடி. 
சுசியன்‌ மோதகம போனற ஓரு 
இனிப்புப்‌ பலகாரம 
சுட்டித்தலை அக்கிரமம்‌; 
குறும்பு; குறும்புக்காரச்‌ சிறு 


பன்‌, 


நாஞ்சில்‌ வடடார வழக்குச்‌ சொல்லகராதி 


சுட்டித்தனம்‌ அககிரமத்தனம; 
துஷ்டத்தனம்‌. 

சுடலைமாடன்‌ சிவன்‌ அம்ச 
மூடைய நாட்டார்‌ தெயவம ; 
சுடுகாட்டுத்‌ தெயவம்‌ கடலை, 
சொள்ள மாடன்‌, சொடலை), 


சுடலையாடி சுடலைமாடனுக 
காகச சாமி அடுபவர்‌, 

சுடுகஞ்சி சூடான கஞ்சி; 
உடைநத அரிசியால்‌ அன 
கஞ்சி. 

சுடுகாடு நக்கி வாயில்‌ அறுப்பு 
வெணமை நிறமுடைய மாடு. 


சுடுசொல்‌ பார்க்க . சுண்டுசொல. 


சுடுமூஞ்சி சிடுமூஞ்சி, கடுகடுத்த 
முகமுடையன்‌ 

சுண்டக்கறி சூடாக்கிய பழஙகறி 

சுண்டக்காய்ச்சுதல்‌ நீர்வற்றும 
படியாகக காய்சசுதல. 

சுண்டு உதடு. 

சுண்டு சொல்‌ பழிககுமபடியான 
அல்லது கடுமையான சொல்‌, 
துனபுறுத்துவதறகுரிய சொல்‌. 

சுண்டுவது விரலால்‌ வலிக்கும்‌ 
படித தெறிப்பது. 

சுண்டைக்காய்‌ கசபபான ஒரு 
வகைககாய; மதிப்பில்லாத 
வன; தகுகியில்லாதவன. 

சுண்ணாம்புக்‌ கறண்டம்‌ வெற 
றிலைச்‌ சுண்ணாம்பு வைக்க 
உதவும செப்பு 

சுண்ணாம்புப்‌ பதனீர்‌ சுண 
ணாம்பு நீர்‌ கலந்த பதனீர்‌ 


அ. கா. பெருமாள்‌ 


சுண்ணாம்புப்பரவன்‌ சுண்‌ 
ணாமபு நீற்றி விற்கும்‌ சாத 
யினன்‌. 

சுணக்கம்‌ நேரஙகடத்தல; கால 
தாமதம்‌; பிணக்கு, வாடடம்‌. 
சுணங்குதல்‌ 
தாமதித்தல. 
சுத்துரு கழுத்திலணியும்‌ தங்க 
ஆஅபரணம 


துடைப்படல, 


சுத்துவாரி சுவரைத்‌ தாணடிய 
பகுதியில்‌ நீண்டு நிற்கும 
ஒலைக்கூரை 

சுதாரித்தல்‌ உஷார்‌ அகுதல்‌. 

சுதி இறங்குதல்‌ வீறாப்பு குறை 
தல்‌. 

சுதி கூட்டுதல்‌ தயாராககுதல. 

சும்பத்தனம்‌ மூடத்தனம்‌. 

சும்மா தொழில எதுவுமில்லா 
1௦ல்‌ , இயல்பாகப்‌ பேசாமல; 
மெளனமாய்‌; இலவசமாய்‌; 
தேவையில்லாமல்‌; அமைதி 
யாக. 


சும்மாடு தலைச்‌ சுமடு எடுபப 
வர்‌, தலையில்‌ கட்டியிருக்கும 
தலைப்பாகை; பாரம சுமப்‌ 
பவர்‌ தலையில்‌ வைத்திருக்கும 
துணி. 


சுமை தாங்கி கர்ப்பிணிகள்‌ இறந்‌ 
தால்‌ அவர்களின அன்ம 
சாந்திககாக நடப்படும்‌ கால 
(மாஸ்திக கல்‌]. 

சுயம்பு ஓழுங்கு, இயல்பு. 

சுரத்து இரத்தம; பணம்‌; வரு 
மானம்‌ 

சுரப்பு ரததககொழுப்பு; பணத்‌ 
திமிர்‌. 


67 


சுருக்கம்‌ சிக்கனம்‌; விரைவு; 


குறைவு 

சுருக்காஞ்சி சுருக்கு; கயிற்றில 
உள்ள சுருக்கு முடிச்சு. 

சுருக்குப்பை வாயைச்‌ சுருக்கும்‌ 
படி அமைந்த மிகசசிறிய 
துணிப்‌ பை. இடுப்பில கட்டிக 
கொள்ளும்படியான வசதி 
யுடையது. 

சுருட்டுதல்‌ கவர்தல்‌; சாமர்த்‌ 
தியமாகத்‌ திருடுதல்‌. 


சுருணை வைக்கோலால்‌ 


செய்யப்பட்ட இறு குதிர்‌. 


சுருள்‌ மொய்‌; திருமணம்‌ 
போன்ற சடங்குகளில்‌ மணமக்‌ 
களுக்கு அன்பளிப்பாகக 
கொடுக்கும்‌ பணம்‌; மணமகக 
ளுக்கு உறவினர்‌ கட்டாயம்‌ 
கொடுக்க வேண்டிய பணம்‌ 


சுருள்வாள்‌ களரிப்‌ பயிற்றுக்‌ 
குரிய ஆயுதம்‌, சுருளும்‌ தன்மை 
கொண்ட இரும்பால்‌ செய்யப 
பெற்ற நீண்ட வாள்‌. 


சுரை காது குத்தப்பட்ட குழந்தை 
யின்‌ காதில்‌ அடையாளமாக 
இடப்படும பொருள்‌; காதணி 
யில்‌ திருகாணியைச்‌ செலுத்தும்‌ 
சிறுகுழாய்‌. 

சுரைக்‌ குடுக்கை அவசரக்காரச்‌ 
சிறுவன (அவசரக குடுக்கை); 
சுரைக்காயால்‌ செய்யப்பட்ட 
பாதகுரம்‌; யாசகம்‌ எடுக்கப்‌ 
பிசசைக்காரர்கள பயன்படுத்‌ 
தும பாத்திரம. 

சுவடி ஒரு வகைத்‌ தங்க 
ஆபரணம்‌. 


சுவடு அழகு; அமைபபு, கன்னம்‌. 

சுவருமுட்டி விலை மலிவான 
அரிஷ்டம்‌ என்னும போதை 
பானம. 

சுள்ளாணி மரத்தால்‌ அன 
அணி 

சுளவு முறம்‌ (சொளகு. 


சுளுந்து கொள்ளிக்கட்டை; தீப்‌ 
பநதம. 

சுற்றிப்‌ போடுதல்‌ மிளகாய்‌, உப்பு, 
முச்சந்தி மண்‌, சுடுகு அகிய 
வற்றைத்‌ தஇருஷ்டியுடையவரின்‌ 
உடம்பை மநதிரம்‌ சொல்லி 
சுற்றி நெருப்பில்‌ போடுதல்‌; 
திருஷ்டி கழித்தல்‌. 

சுற்று வட்டாரம்‌ சுற்றுப்‌ புறத்துப்‌ 
பகுதிகள்‌; கிராமங்கள்‌. 

சுற்றுக்கட்டு வீடு நாஞ்சில்‌ 
நாடடு வீடுகளில்‌ ஒருவகை; 
வீட்டின்‌ உள்புறம்‌ ஒடு வேய்ந்த 
நானகு இண்ணைகளும்‌ சுற்றி 
யிருக்க நடுவில்‌ முற்றமும்‌ 
கொண்ட வீடு; உழவுத்‌ 
தொழிலைச செயகின்றவர்‌ 
களுககு ஏற்றவாறு கட்டப்‌ 
படும்‌ வீடு. 


ஸூ 


சூ. விளையாட்டு பார்க்க: 
அவுட்‌ விளையாடடு. 


சூக்காட்டுதல்‌ சூ எனச்‌ சப்த 
மிட்டு வெருட்டுதல்‌ 
சூசி ௨௭9, 


சூசின்‌ தோணி பார்க்க : வளளம்‌. 


88 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


சூட்டு ஒலை; நாணல்‌; பாளை 
யால்‌ தயாரிக்கப்படட பநதம. 

சூட்டுக்கோல்‌ மாட்டிற்குச்‌ சூடு 
இடுவதற்குரிய கம்பி. 

சூட்டடுப்பு மண்ணால்‌ செய்யப்‌ 
படடு சூளையில்‌ சுடப்பட்ட 
அடுப்பு; சுடுமண்‌ அடுப்பு. 

சூட்டோடு சூடாய்‌ தொடர்ச 
க௪யாக; ஒரு 
செயல்‌ நடந்ததும்‌ அதைத்‌ 
தொடர்ந்து. 


உடனடியாக; 


சூடடித்தல்‌ நெல்கதிர்களைப்‌ 
போரடித்தல்‌. 

சூடாயிருத்தல்‌ கோபமாயிருத்‌ 
தல்‌. 

சூடு நெறகதிர்களின்‌ குவியல்‌; 
சூடு போட்டதால்‌ வரும்‌ குறி; 
கோப உணர்வு; சுரணை. 

சூடு பிடித்தல்‌ நீர்க்‌ கடுப்பு 
நோய்‌ உண்டாதல்‌; ஆரம்பம்‌; 
களை கட்டுதல. 


சூடுசணை சுரணை. 

சூத்து ஆண்குறி; பெண்குறி. 

சூத்தை பேடு; பொத்தலான; 
பலனில்லாத; பயனற்ற; கத்தி 
ரிக்காயில்‌ வரும்‌ நோய்‌. 

சூப்பி குழந்தைகளுக்குரிய தின்‌ 
பண்டம்‌; கொககட்டான்‌. 

சூப்புதல்‌ வாய்‌ வழி உறவு கொள்‌ 
ளஞூதல; விரலைச்‌ ரூப்புதல்‌. 

சூம்படஞ்சவன்‌ நிரந்தரச்‌ சோம்‌ 
பேறி; செயல்பாட்டிற்குத்‌ தகுதி 
அற்றவன்‌ 


சூம்படைந்த சோம்பலாக 


அ. கா. பெருமாள்‌ 


சூம்படைவு சோமபல கொள்‌ 
ளுதல்‌. 

சூரியப்பிறை தலையிலணியும்‌ 
தங்க ஆபரணம்‌. 

சூல்‌ காப்பு சீமந்தச்சடங்கில 
கருவுற்ற பெண்ணுக்கு அணி 
யும்‌ காப்பு. 

சூலைக்கூறு சூலை நோய 

சூலைத்‌ தூண்டில்‌ கடலில்‌ மீன்‌ 
பிடிக்கப பயன்படும்‌ தூண்டில 

சூனியம்‌ பிடிச்சவன்‌ குறுகிய 
மனம்‌ உளளவன்‌; பொறாமை 
உடையவன்‌. 


௪ 


செக்கடிமாடன்‌ கல்‌ செக்கின்‌ 
அருகே உளள மாடன்‌ என்ற 
நாட்டார்‌ தெயவம்‌. 


செக்காலியன்‌ செக்கை ஆட்டும 
சாதியினன்‌. 


செங்கட்டை பார்க்க : கட்டிப்‌ 
புள 


செட்டை. பறவையின்‌ இறக்கை. 


செடிக்குத்தம்‌ அடைககோழி, நீர்‌ 
குடம்‌, மீன்‌ வியாபாரியின்‌ 
தலையில்‌ உளள வட்டி, 
பறவை அகியவற்றின்‌ நிழல்‌ 
குழந்தைகளின்‌ மேலபடுவதால்‌ 
குழந்தைகளுக்கு வரும தோய்‌. 
செண்டை ஒருவகைத்‌ தோல்‌ 
இசைககருவி. 

செண்டை வத்தல்‌ காரம்‌ 
குறைந்த, தரம்‌ குறைந்த வத்தல்‌. 


89 


செண்டைமுறியன்‌ ஒருவகை 
இனிபபுப்‌ பணடம பாலும்‌ 
ஏததன பழமும்‌ கலந்து தயா 
ரிககப்படுவது, கல்யாண மாப்‌ 
பிளளைக்குக கொடுக்கப்படும்‌ 
இனிய உணவு வகை. 
செண்ணு நேரம கழித்து; பிறகு. 
செணம்‌ சீககிரம;: விரைவாக. 
செத்த கொஞ்ச நேரம்‌. 
செத்துதல்‌ செதுக்குதல்‌. 
செத்தை வீடு கூரை வேய்ந்த 
வீடு. 
செத்தோல கொஞ்சமாக; மிகக 
கொஞ்சமாக. 
செந்தட்டி உடலில்‌ பட்டால 
அரிப்பெடுக்கும்‌ செடி. 
செந்துளுவன்‌ சிவந்த தோலு 
டைய வாமைபபழம்‌. 
செப்பு இடுபபு. 
செம்பமார்த்தாண்டன்‌ ஒரு 
வகை நெல. 
செம்பிலி ஒரு வகை நெல்‌. 
செம்பிலியாடு செமமறியாடு. 
செம்பு பொதுவான பாத்திரங்‌ 
களின்‌ பெயர்‌; நெல்‌ அவிக்கும 
பெரிய செம்புக கஇடாரம; கல 


யாண சமையவலுக்குச சோறு 
பொங்க உதவும பாததிரம 


செம்போத்து பிடித்தல்‌ திருடடுத 
தனமாகப்‌ பெண்ணுடன 
தொடர்பு கொள்ளுதல்‌. 


செம்மிளகு ஒரு வகை நெல, 


செம்மு/சொம்மு சொத்து; 
அதுிர்ஷடவசமாகக்‌ கிடைக்கும 
சொதது. 


செமித்தல்‌ செரித்தல. 


திரத்தால்‌ கேடு செய்யும்‌ 
செயல. 
செய்வினை வைத்தல்‌ ஒருவனை 
அழிகக பிலலிசூனியம வைத்‌ 
தல்‌ (தகடு வைத்தல்‌), 
செரட்டை கொட்டாங்கச்௪ 
(சிரட்டை). 


செருமுதல்‌ கனைத்தல்‌; மெது 
வாக இருமுதல்‌. 

செல்லப்பிள்ளை பிடித்தமான 
அருமைப்‌ பிள்ளை. 

செல்லம்‌ (வெற்றிலைச்‌ செல்லம்‌) 
வெறறிலை வைககும்‌ பெட்டி. 

செல்லம்‌ இளக்காரம்‌; அருமை; 
அன்பு; மிகுந்த இடம்‌ கொடுப்‌ 
பது. 

செலவாதி சிறுநீர்‌ சில உபாதை) 


செலவுக்குக்‌ கொடுத்தல்‌ ரக 
சியத்‌ தொடாபுடைய பெண்‌ 
ணின்‌ வாழ்க்கைச செலவிறகுப்‌ 
பணம கொடுத்தல்‌; வைபபாட 
டக்கு வாழவிற்குரிய பணம்‌ 
கொடுத்தல்‌ 

செவ்வரளி சிவபபு நிறமுள்ள 
அரளிப்பூ 


செவ்வு அழகு; யோக்கியத்‌ 
தனமை; புகழவதுபோல்‌ இகழ 
வதறகுக்‌ குறிப்பிடப்படும்‌ 
சொல்‌. 


50 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


செவத்தை உணர்வு 


செவரொட்டி விளக்கு சுமனி 
விளக்கு. 


செவனேன்னு எதுவும்‌ பேசாமல்‌; 
அமைதியாக 


செவிடு பார்க்க : சுவடு 
செவிடு வடி.வ அமைபபு; அழகு; 


கன்னம்‌. 

செவிப்பாம்பு காதின்‌ பின 
இரண்டு சுழிகள்‌ இருக்கும்‌ 
மாடு. 


செவில்‌ வலை மீன்‌ பிடிககப்‌ 
பயன்படும்‌ வலை, 


செவிளை கனனம. 
செவினி கடிக்காத சிவந்த 
எறும்பு. 


செள்ளு பேன முட்டை, 


செறப்படுத்தல்‌ தொநதரவு செய்‌ 
தல்‌ ; பேசியே அலுபபு ஊடு 
தல்‌. 


செறுக்கி கிறுககி; சறுமைததனம்‌ 
உடையவன்‌ 


செறுக்குதல்‌ மறித்தல்‌ 
செறுத்தல்‌ வழிமறித்தல்‌ 
செறை தொந்தரவு 
சென்னை கன்னம்‌: பார்க்க : 
அலவு 
சே 


சேக்காளி நணபன்‌. 


சேக்குப்புள்ளி உறவினாகளறறு 
தனித்து நிறபவன்‌,. 


அ. கா. பெருமாள்‌ 


சேக்கை நடபு. 

சேசம்‌ மிசசம்‌. 

சேட்டன்‌ வயதில மூத்தவன்‌. 

சேத்தல்‌ மிருகஙகளைப புணாச்‌ 
சிக்குச்‌ சோததல்‌, 

சேதாரம்‌ பொன்‌, வெள்ளி நகை 
செய்யும்போது உண்டாகும்‌ 
தேயமான நஷடம. 

சேமக்கோல்‌ சேகண்டி என்னும்‌ 
இசைககருவி. 

சேர்வைக்காரன்‌ அகால மரண 
மடைந்து வரம்‌ பெற்ற ஒரு 


நாடடார்‌ தெயவம்‌. 


சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
காலம்‌ தொன்மையான 
காலததைக்‌ குறிக்க கூறும்‌ 
பிரயோகம்‌ 

சேருமானம்‌ ஒரு பொருளைத்‌ 
தயாரிக்கும பொருட்கள்‌ 

சரியாக இணையும்‌ நிலை. 


சேலாப்போ ஒழுங்காகப பே, 
சேலை புடவை. 


சேவை பசசரிசி மாவில்‌ செயயப்‌ 
படும பலகாரம்‌. 


சேவை நாழி சேவை பலகாரம்‌ 


செய்ய உதவும்‌ கருவி 
சேழம்‌ மீதி; பகுதி; எஞ்சியது. 
சேறுகேடு கடல்‌ கொந்தளிப்பு. 


சேஷகாரன்‌ மருமக்கள்‌ வேளாள 
ரான காரணவரின்‌ சகோதரி 
குழந்தைகள. 


9] 


௦௪ 


சைவப்படைப்பு நாட்டார்‌ 
தெய்வத்திற்குக்‌ கொடுககப்‌ 
படும்‌ சைவ நைவேத்தியம்‌. 


சைனாக்கோழி அடை காக்கா 
மல முட்டை பெபொரிககும்‌ 


சீனாக்‌ கோழி. 
சொ 


சொக்க வெள்ளி விடிவெள்ளி 

சொக்கப்பனை கார்த்திகை மாத 
விழாவில்‌ கோவில்களுக்கு 
முன்பு எரிக்கபபடும்‌ பனை 
ஒலைக்கூடு. 

சொக்களி பரிகாசம்‌; பயனறற 
பேச்சால்‌ பரிகசிப்பது. 

சொக்கன்‌ குரங்கு. 

சொக்காரன்‌ தந்தையின்‌ பக்க 
முள்ள உறவினா. 

சொக்கான்‌ பழைய அரிசியில்‌ 
உள்ள வண்டு, 

சொக்கு மயக்கம்‌. 

சொக்குப்பொடி தரவல்‌ பிறரை 
மயக்குவதற்குரிய செய்கை 
களைச செய்தல்‌, 

சொச்சம்‌ கழித்தல்‌, வகுத்தலில 
வரும்‌ மீதி; மிச்சம. 

சொட்டு போடுதல்‌ சார்நது 
பேசுதல. 

சொட்டை இடுப்பெலும்பு. 

சொட்டை தலைமுடியில்‌ 

பொடுகு, சிக்கு முடியில்லாத 


நிலை; சுருககு முதலியவற்றை 
மாட்டுவதற்கு இடமானது; 
தலைப்பொடுகு 

சொட்டை விழுதல்‌ தலையில 
வழுக்கை விழுதல்‌. 

சொட்டைவாள்‌ ஓருவகைக 
குளத்துமீன்‌. 

சொட்டைவாளை நல்ல நீரில்‌ 
வாழும்‌ நீண்ட வாளை மீன்‌, 
பூரான்‌ வகை. 

சொடக்கு விடுதல்‌ கை நதொடித்‌ 
தல்‌; சோம்பல்‌ விடுதல்‌; நெட்டி 
வாங்குதல்‌. 

சொணக்கம்‌ பார்க்க : சுணக்கம்‌. 

சொத்திக்கட்டை வில்லிசைக்‌ 
கலைககுரிய குடம்‌ இசைக்‌ 
கருவியான குடத்தின்‌ மேல்‌ 
பகுதியில்‌ அடிக்க உதவும 
தககை. 

சொதப்பல்‌ உற்சாகமின்மை; 
கடனைக்‌ கழித்தல்‌; ஒரு 
செயலை முழுமையாகச்‌ செய 
யாமல்‌ இருத்தல்‌. 

சொதமண்‌ இறுக்கமில்லாத ஈர 
மண்‌. 

சொதை ஜோடி, அழகு. 

சொயம்பு ஒழுங்கு; இயல்பு. 

சொர்ணவாரி ஒரு வதை நெல்‌. 


சொர்ணாவுதல்‌ உரசுதல்‌; வருடு 
தல்‌; வருடிக்கொண்டு தொந்த 
ரவு கொடுத்தல்‌. 

சொரணை சிறிய வைக்கோல்‌ 
கட்டு. 

சொரிமிப்பு ஒற்றுமை. 


92 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


சொருகுகத்தி உறையில்‌ இருக்கும்‌ 
கத்தி. 


சொருவுதல்‌ உடலுறவு செய்தல்‌; 


நுழைத்தல்‌. 


சொல்லுவளி சொன்னபேச்சு; 


அடுததவர்‌ பேசச. 


சொள்ளமாடன்‌ 
சுடலை மாடன்‌. 


சொள்ளை குற்றம. 


சொளவு முறம்‌ (சுளவு]. 





சோடை. போதல்‌ தகுதி குறை 
தல்‌; சாமர்த்தியம இல்லாமை. 

சோணுவாடு கடல்‌ நீரோட்டம்‌ 
மேறகிலிருந்து கிழக்காகச்‌ செல்‌ 
லல 

சோத்து மாடன்‌ சாப்பிடுவதைத்‌ 
தவிர வேறு அறியாதவன்‌. 
பார்க்க : சாப்பாட்டு ராமன்‌. 

சோத்து வெள்ளி நட்சத்திரம்‌ 
மூலம்‌ நேரம கணித்தல்‌. 

சோத்துப்‌ பொதி பொதுிச்சோறு 

சோத்துக்கட்டி, கோவிலில்‌ இறை 
வனின்‌ நைவேததியமாகப்‌ 
படைக்கப்படும்‌ சாதம்‌ (கட்டிச 
சோறு] 

சோத்துக்கை வலதுகை, உணவு 
உண்ணுகின்ற கை; ராஒயான 
கை. 


அ. கா. பெருமாள்‌ 


பரக்க. 


சோத்துப்பக்காளி பார்க்க : சாப்‌ 
பாடடு ராமன. 


சோத்துப்பலகை சாதம்‌ வடிககப 
பயன்படும்‌ அரசிலை வடி 
வான பலகை; வடி பலகை 


சோதக்கிடா இனவிருததி செய்ய 
இயலாத கிடா. 

சோதிரி சோதிடன்‌, ஜாதகம்‌ 
கணிப்பவர்‌. 

சோதந்திரியம்‌ சுதந்திரம்‌. 
சோப்பிளாங்கி உபயோகமற்ற 
வன்‌; சோம்பேறி; எதற்கும்‌ 
பயன்படாதவன்‌; எதறகும 
லாயக்கற்றவன்‌. 


சோவாரி சோம்பல்‌ கொணட 
வன்‌ 


சோவி இப்பி. 


சோழக்காற்று தெற்கிலிருந்து 
வீசும்‌ கடல காற்று. 


சோளி கிளிஞ்சல்‌. 


சோளியல்‌ பிச்சைக்காரனின்‌ 
பை 


சோளையன்‌ ஏமாளி. 

சோற்றுக்கடன்‌ கடமைக்காக 
மட்டும்‌ இடும சோறு. 

சோற்றுப்பருக்கை ஒரு சோறு, 


அன்ன உருணடை. 


சோனகம்‌ தென்‌ கிழக்குக்‌ காற்று. 


்‌.. 


டக்கர்‌ குழப்பம்‌; அழுகு. 


டக்கென்று உடனடியாக 


93 


ட.ண்ணென 
மணியோசைக குறிப்பு. 


டம்ளர்‌ கப்‌ 
டமாரச்செவிடு முழுச்‌ செவிடு 
டப்பா வீண பேச்சு பேசுபவன. 
டப்பி பெண்குறி. 
டபாயத்தல்‌ ஏமாற்றுதல்‌ 

த 


தக்கடி குதர்க்கமாகப்‌ பேசு 
பவன்‌; கால ஊளனமுூற்றவன்‌. 


தக்கம்‌ பல்லாங்குழி விளை 

யாடும்போது முத்துக்கள்‌ 
இல்லாத காலிக்குழியின 
பெயர்‌. 


தக்கன தக்கவாறு; போன்று; 


போல; சமமாக 


தக்கை பனைமரததைச்‌ சிறிய 
நீர்வழியின்‌ குறுக்கே பாலமாக 
இடும்போது பனையின்‌ அடிப்‌ 
பகுதியைக்‌ குறிபபிடப்‌ பயன 
படும்‌ சொல்‌. 


தகடு தத்தம்‌ தந்திரமாக ஏமாற்று 
தல்‌. 


தகடுவைத்தல்‌ ஒருவனின மூன 
னேற்றததிறகோ கெடுதலுக்கோ 
மநதிரம எழுதிய செம்பு அல்‌ 
லது வெள்ளித தகட்டை அவர்‌ 
தொடாபான இடஙகளில 
புதைதது வைத்தல 

தகாளி கருப்பன்‌ ஒரு வகை நெல்‌. 


தங்கரியம்‌ பாதுகாபபகம்‌; ஒதுக்க 
மாய்‌. 


மிகசசரியாக; 


தங்கானுக்கெங்காள்‌ வரவும்‌ 
செலவும. 

தங்கிரியம்‌ தயாரித்துவைத்தல்‌. 

தங்கூசு தூணடில்‌ கயிறு, 

தச்சாளி தச்சன்‌ உளி. 

தச்சு ஏத்தல்‌ பொறுப்பை ஏறறுக 
கொள்ளுதல; செய்யாத செயல்‌ 
களஞுககான பொறுப்பை வலுக்‌ 
கடடாயமாக ஏற்றுககொள்ளு 
தல, செய்யாத தவறுகளைத்‌ 
தானாக வலிநது ஏறறுக்‌ கொள்‌ 
ளஞுதல்‌; யாரோ ஒருவரின்‌ உற 
வால்‌ கர்ப்பமான குழந்‌ 
தைக்குத்‌ தான்‌ பொறுப்பேற 
றல்‌ 

தச்சுக்கழித்தல்‌ புதுவீட்டு கரகப்‌ 
பிரவேசத்திற்கு முநதிய இரவு 
தச்சர்களால செய்யப்படும்‌ 
சடங்குகள்‌. 


தட்டட்டி திறந்த மாடி. 

தட்டம்‌ தூக்குதல்‌ திருமணச்‌ 
சடங்கில்‌ மாப்பிளளை வீட்டா 
ரில்‌ இளம்‌ கனனிகளும சுமங்‌ 
கலிகளும்‌ எடுத்துவரும்‌ தட்டம 

தட்டம்‌ தட்டு. 

தட்டளிந்து அலைககமிந்து. 

தட்டளிவு மனம்‌ அலைபாய்தல்‌. 

தட்டார வெள்ளை ஒரு வகை 
நெல்‌. 

தட்டான்‌ ஒரு வகைப்‌ பட்டாம்‌ 
பூச்சி பார்கக : புட்டான்‌. 

தட்டி மூங்கில்‌ கற்று அல்லது 
தென்னை ஓலையால அனது; 
விளம்பரப்‌ பலகை, 


94 நாஞ்சில்‌ வடடார வழக்குச்‌ சொல்லகராதி 


தட்டு ஏந்துதல்‌ பிச்சை எடுததல. 


தட்டு சாப்பிடும்‌ தட்டு; மாடி; 
கு 12: 


தட்டுக்‌ காமணம்‌ தட்டுப்பநதல்‌. 
தட்டுக்கல்‌ வெற்றிலை தட்டப்‌ 
பயன்படும்‌ கல்லும்‌ குழவியம. 
தட்டுகுழி பசுவின ஈனுவதறகு 
23 நாட்களுக்கு முன்‌ பெண்‌ 
குறியில தெரியும அறிகுறி. 
தட்டுச்சொளகு வட்டமான 
முதம்‌. 
தட்டுதல்‌ பறித்து விடுதல்‌; தந்திர 
மாகப்‌ பொருளைக்‌ கவருதல்‌. 
தட்டுப்பு மரக்கட்டில்‌; மாடிக்குச 
செல்லும்படி. 
தட்டுமுட்டு தட்டுபபாடு, மிகவும்‌ 
தேவையானது. 
த.ட்டெடுத்தல்‌ தோட்டம்‌ முத 
லியவற்றில்‌ வரம்பெடுததல. 
தட்டை ஒரு எண்ணெய்‌ பல 
காரம்‌. 
தடஸ்தம்‌ தடங்கல்‌, தடை. 
தடி. தோச்‌ சக்கரத்தை தூக்கிவிட 
உதவும உறுதியான தடி. 
தடி வயல்‌ அளவு; வயல்‌. 
தடிக்கம்பு கைககழி; நீண்ட கமபு; 
வயதானவர்கள்‌ பயன்படுத்தும 
ஊளன்றுகோல்‌, 


தடிச்சம்பா ஓரு வருடத்தில்‌ 
விளையும்‌ சம்பா. 

தடிபோடுதல்‌ கோவில தேரை 
இழுப்பவர்களுக்கு வசதியாக, 
நீண்ட தடியால்‌ தடியைத 


அ. கா. பெருமாள்‌ 


தூக்கி விடுதல்‌; ஒரு நிகழ்ச்‌ 


சியைத தடை செயயுமாறு 
பேசுதல, எதையும தடை 
செயதல்‌,. 


தடி. மாடு எருமை மாடு; தடியன்‌. 

தடி. வெட்டிப்‌ போடுதல்‌ இடை. 
யுறு செயதல்‌ பார்க்க தடி 
போடுதல்‌, 

தடி வெட்டி விதண்டாவாதம; 
விதண்டாவாதி. 

தடுக்கு ஒருவர்‌ உட்காருவதற்‌ 
கேற்ற பனை நாரிலான சிறிய 
ஓலைப்பாய்‌. 

தடுமல்‌ ஜலதோஷம்‌. 

தண்டங்கீரை ஒருவகைக்‌ கரை. 

தண்டட்டி காதணி 

தண்டப்பு ஒர்‌ ஆபரணம்‌ 

தண்டப்பேர்‌ நில உரிமைச 
சானறிதம்‌. 


தண்டயமரம்‌ கோக்காலி 


பாராக்க ; தண்டயப்பலகை. 


தண்டயப்‌ பலகை சமையலறை 
யில்‌ பாத்திரம்‌ வைக்க உதவும்‌ 
பலகை. 


தண்டயம்‌ உழவு செய்யும்‌ கருவி 
களுள்‌ ஒன்று; ஏரைக்கட்ட 
உதவுவது; வாகனம்‌ தூக்க 
உதவும்‌ நீண்ட பருத்த கழி. 

தண்டல்காரன்‌ வரி வசூலிபப 
வன; கிராமத்துக குறறேவல 
காரன. 


தண்டவாளம்‌ மண்பானைகள்‌ 
வேக வைககப்‌ பயனபடும்‌ 


95 


சூளையின்‌ நடுப்பகுதியில்‌ 
உளள இருமபாலான பகுதி, 
ரயில்‌ பாதை. 


தண்டா கதவை அடைத்து 
இடும இருமபுத்தடி. 

தண்டு அகஙகாரம்‌, திமிர்‌, அண்‌ 
குறி 

தண்டை இிறுகுழந்தைகளின்‌ 
காலில்‌ உள்ள வெள்ளி அல்‌ 
லது தஙக ஆபரணம்‌. 

தண்டொட்டி மாதர்‌ காதணி. 

தண்ணி கள்‌; சாராயம்‌ 

தணுப்பு குளிர்ச்சி, 

தத்தி வரிசை 

தத்து போடுதல்‌ வயலிலதீர்‌ 
வெளியேறச செய்ய வயல்‌ 


மடைப்பகுதியில வரப்பைச்‌ 
சமமாகச்‌ செய்தல்‌, 


தத்து சண்டம; தததெடுததல்‌; 
சிறுவாயக்காலில நீர்த்தேககத 
தில்‌ அல்லது நெல்வயலில நீர்‌ 
நிநைநத பின்பு வெளியே வழிந 
சதேடுவதற்குரிய ஏற்பாடு; 
வாய்க்காலின குறுக்கே இடும 
அணையில்‌ நீர்‌ சிறுகப்‌ பாய்‌ 
வதற்காகக்‌ குடைநத துவாரம்‌, 
வாழ்க்கையில்‌ விதியால்‌ ஏற 
படும்‌ விபதது 


கண்டம. 


(பார்கக 


தத்துபித்துன்னு வாயில வந்தபடி. 
உளறல., 

தத்துவாமடை. வயலில அதுக 
மாகச்‌ சேரும்‌ நீரை வெளி 
யேற்ற அமைககப்படும்‌ 
வாமடை. பார்க்க. வாமடை, 


தப்பளம்‌ தலை, நெற்றி அகிய 
பகுதிகளில்‌ வியாதிகளுககாகக 
கைமருந்தால போடும்‌ பற்று; 
பைத்தியம்‌ பிடித்தவா களுக்குத்‌ 
தலையிவிடும்‌ பறறு. 


தப்புருதல்‌ கையால்‌ தடவுதல்‌; 

கண்‌ தெரியாமல்‌ தடுமாறுதல்‌. 
அடித்தல்‌ தற்‌ 
புகழ்ச்சி பேசுதல 


தம்பட்டம்‌ 


தம்பட்டம்‌ விளம்பரப்படுத்தல்‌; 
தப்பட்டை. என்ற நாட்டார்‌ 


தோலிசைக கருவி. 


அ! 


தம்பட்டை 


தம்புரான்‌ தலைவன்‌, அரசன்‌; 
எஜமான; ஒரு நாட்டார்‌ 
தெய்வம; திருவிதாஙகூர்‌ அர 
சார்க்கு வழங்கும பட்டம்‌; நாட்‌ 
டார்‌ தெய்வத்திற்குரிய பின்‌ 
ஒட்டு (மாடன்‌ தம்பிரான்‌]. 


தம்.மானம்‌ சன்மானம்‌; கோவில்‌ 
விழா நிகழ்சசியில்‌ கலைஞா 
களுககுச்‌ செய்யபபடும இறப்பு. 


தமன்‌ வரப்பு உயரம்‌ குறைவான 
இடைவரபபு. 


தழுரு துவாரம்‌. 
தரம்‌ தடவை; மூறை 


தராதரம்‌ அந்தஸது. 


96 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


தரிக்க மாட்டாமல்‌ பொறுகக 
மாடடாமல; இருக்கமாட்டா 
மல்‌. 

தரிசடிப்பு முதல உழவு. 

தரிப்பு வலி; உடமபின உள வலி; 
இருபபு; இருகசை. 

தரிப்பு இருப்பு, 

தரு வில்லிசைப்‌ பாடலில்‌ 
நாடகத்தனமை அமைந்த 
பகுதியைக்‌ குறிக்கும சொல; 
இது இசையுடன்‌ வருவது. 

தருமம்‌ ஜலதோஷம்‌, 

தருவை உவர்மண கிடைக்கு 
மிடம்‌. 

தல்லு அடி, உதை. 

தல்லுதல்‌ அடி.ததல்‌, துவைத்தல. 

தலக்கயிறு மாட்டின தலைப்‌ 
பகுதியைக்‌ கட்டப்‌ பயன 
படும கயிறு 

'துலக்கனம்‌ அகஙகாரம்‌;, தலை 
வலி. 

தலமடக்கு வரப்பை ஒட்டி ஏர்‌ 
செல்லும்போது திரும்புவது 

தலமாடு கட்டில்‌ அல்லது தரை 
யில்‌ தலைவைத்துப்‌ படுக்கும 
பகுதி; வடக்கு திசை. 

தலவடம்‌ காற்றின்‌ அழுத்தத்தால்‌ 
கடடு மரம்‌ விழாமல்‌ இருககப 
பாயை நெறறிப்படுத்தும்‌ கயிறு 


தலவாணி தலையணை 


தலை சீவுதல்‌ தலையை வெடடு 
தல; தலை வாருதல்‌. 


அ. கா. பெருமாள்‌ 


தலைக்கட்டு வரி ஒரு கோவி 
லுககு உரிமையுடையவாகள்‌ 
கொடுக்கும்‌ வரி. 
தலைக்காநாள்‌ முந்திய நாள, 
தலைக்குத்‌ தண்ணீர்‌ விடுதல்‌ 
காயசசல்‌ ; பெரியம்மை நோய்‌ 
தீர்நத பின்‌ குளித்தல்‌, பெண்‌ 
சடங்கு நிகழ்ச்சியில்‌ தண்ணீர்‌ 
விடுதல்‌. 
தலைகால்‌ புரியாமல்‌ எல்லா 
உணர்வையுடம்‌ அடக்கிய 
நிலையில்‌ வேகம காட்டுதல்‌; 
கட்டுப்பாடில்லாமல நடத்தல்‌. 
தலைச்சுமடு சும்மாடு. 
தலைச்சுற்று மயக்கம்‌. 
தலைச்சோறு மூளை. 
தலைதட்டுதல்‌ மட்டம்‌ தட்டுதல்‌. 
தலைப்படுதல்‌ ஒரு செயலில்‌ ஈடு 
படல. 
தலைப்பிள்ளை மூத்த குழநதை. 


வயலில்‌ 


சென்று திரும்புமிடம்‌. 


தலைமடக்கு ஏர்‌ 


தலையடி நெற்கதிரை முதலில்‌ 
அடிக்கும்‌ நிலை; தலைக்கு 
மேல்‌ உயர்த்தி அடித்தல்‌. 
தலையீத்து மாடடின்‌ தலைப்‌ 
பிரசவம்‌. 

தவண்‌ முளைதத தேங்காய்‌; 
பனங்கொட்டையின்‌ உள்ளிருக்‌ 
கும்‌ இனித்த பருப்பு. 
தவணப்பொடி தவண்‌ தேங்‌ 
காயால்‌ செய்யப்படும்‌ ஒரு 
கூடடு வகை. 


97 


தவணைப்பால்‌ அய்யாவழிக 
கோவில்களில்‌ வழங்கப்படும்‌ 
பச௪சரிசிக கஞ்சி. 


தவி அகபபை, 
தவியாறி இளைப்பாறி. 


தழை பழுத்தல்‌ நெல்முற்றி மஞ்‌ 
சள நிறமாகும்போது இலை 
பமுப்பது. 

தள்ளும்‌ புள்ளும்‌ நாட்டார்‌ 
விளையாட்டுக்குரிய மரத்தா 
லான நீண்ட கமபும, குறுகிய 
கம்பும்‌ 

தள்ளை தாய்‌. 


தளநார்‌ பார்கக : தளை கயிறு. 


தளபாடம்‌ முழுதுமாக மனப்‌ 
பாடம செய்தல்‌. 


தளவாடம்‌ வேலை செய்வதற்‌ 
குரிய கருவி; தற்காலிகக 


கூடாரம 
தளாப்‌ பார்க்க : தளைநார்‌. 


நல்லவரைப்‌ 


தளுக்கு நடிப்பு, 
போல நடிப்பு. 


தளுத்தல்‌ துளிரத்தல்‌. 
தளை வயல்‌ வரபபையொட்டிச்‌ 


சிறுவரப்பு போல்‌ வரபபு 
மணணை அணைத்தல்‌. 


தளைக்கயிறு தென்னை அல்லது 
பனைமரம்‌ ஏறுபவர்‌ கால 
களில்‌ போட்டிருக்கும்‌ 


இணைககயிறு (பார்க்க : தளா]. 


தளைகெொகொரத்தல்‌ வயல்வரப்பை 
வெட்டிச்‌ சமனபடுத்தல. 


துளைநார்‌ பனை ஏறுபவன்‌ 
காலில போடடுககொள்ளும 
கயிறு (பார்க்க : தளா) 


தறிகொழை இலைதழைகளைக்‌ 
குறுககதறித்து வயலில்‌ போடு 
வது. 


தறுதலை வீட்டிற்கும்‌ ஊருக்கும்‌ 
உதவாதவன்‌. 


தன்‌ பதம்‌ சுயமான பதம. 
தன்பழம்‌ தானாகப்‌ பழுத்தபழம 
தன்மூப்பு பெரியவர்களைப 
பொருட்படுத்தாது தானாகவே 
செய்யும்‌ காரியம்‌; பிறரிடம்‌ 
கேட்காமல்‌ தானாக ஒன்றைச்‌ 
செய்வது; எதேச்சை. 
தன்மூப்பு செலுத்துதல்‌ அதி 
காரம்‌ செலுத்தல்‌. 
தன்வெளிச்சம்‌ இருட்டு வரும்‌ 
வேளையில்‌ உள்ள வெளிச்சம்‌. 
தன்னக்கட்டுதல்‌ மந்திரவாதி, 
மநதிரவாதம்‌ செய்யும்முன்‌ 
தனனைப்‌ பாதுகாததுக்‌ 
கொளளச செயயும செயல்‌. 
தளைகட்டுதல்‌ வயல்வரப்பி 
லுளள நீர்‌ கசிவைத்‌ தடுக்கப்‌ 
போடப்படும்‌ சிறுவரப்பு. 


தா 


தாக்கம்‌ நீரோட்ட சுழற்சி. 


தாக்காட்டுதல்‌ காததிருகக வைத 
தல; முூனனேறவிடாமல்‌ தடை 
செய்தல்‌. 


தாக்கிழவன்‌ முதிய கிழவன்‌. 


98 நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


தாக்கு மீன்‌ வலையின்‌ இரு 
துண்டுகளை இணைக்கும 
பகுதி. 

தாக்கும்‌ மூழ்கச்‌ செயதல்‌. 

தாக்கோல்‌ திறவுகோல்‌ 


தாங்களவு நெலலை அளக்கும்‌ 
போது மரக்காலின்‌ தலைப்‌ 
பகுதியைக்‌ கையால்‌ பிடித்துக்‌ 
கொண்டு அளப்பது. 


தாச்சு கஇளியாந்தடடு விளை 
யாடடில்‌ உள்ள இரு அணித்‌ 
தலைவர்களுக்கும்‌ உரிய பெயர்‌. 


தாத்தம்மை பாட்டி (பார்க்க ; 
ஆச்சி]. 

தாத்துவலை கடலில்‌ குறிப்பிட்ட 
இடததில்‌ வலையைப போட்டு 
விட்டு அடுத்த நாள்‌ அதத 
வலையில அகப்பட்டிருககும்‌ 
மீனைப்‌ பிடிப்பர்‌. இதற்குப்‌ 
பயன்படும்‌ வலை 

தாம்பாளம்‌ பிததளைதக்‌ தட்டு. 


தாம்பாளம்‌ மாற்றுதல்‌ நிச்சய 
தாமபூலச சடங்கில்‌ மணமக்க 
ளின்‌ வீட்டார்‌, வெற்றிலை 
பழம்‌ பாக்கு நிரம்பிய தட்‌ 
டததை மாற்றிக்‌ கொள்ளுவது. 

தாமசம்‌ இருக்குமிடம்‌; காலந்‌ 
தவறுதல்‌; வசித்தல்‌. 


தாமன கட்டுமரப்பாயின்‌ நடு 


விளிமபு. 


தாய்ச்சி குழந்தை விளையாட்‌ 
டினபோது அதாரமாக வைக 
கும பொருள்‌ அல்லது சிறு 
வன்‌; நாட்டார்‌ விளையாட்‌ 
டில்‌ அதாரமாக 
பொருள்‌. 


உள்ள 


அ. கா. பெருமாள்‌ 


தாயம்‌ தாயம்‌ விளையாட்டு 
லுள்ள ஒன்று என்ற எண்‌. 

தாயமாடுதல்‌ தாமதமாதல; 
காலம தாழ்த்தல்‌; தாமதம்‌ 
செயதல்‌; நேரமாகுதல்‌; தாயம்‌ 
என்ற விளையாடடை விளை 
யாடுதல. 


தார்க்கம்பு தார்ககுச்சி. 
தாரித்துரியம்‌ தரித்திரம்‌. 
தாரு தார்க்கம்பு, 


தாருகுத்துதல்‌ ஒரு விஷயத்தைத்‌ 
தூண்டிவிடுதல்‌. 

தாலம்‌ தட்டு. 

தாலிப்பெருக்கு திருமணம்‌ 
முடிநத ஏழாம்‌ நாள்‌ தாலியை 


மஞ்சள்‌ கயிற்றிலிருநது தங்கச்‌ 
சங்கிலிக்கு மாற்றுதல்‌. 


தாலிக்குப்‌ பொன்னுருக்கு இரு 
மணத்‌ தாலி செயயப பொன்‌ 
உருக்கும்‌ சடங்கு 


தாவரம்‌ தாழ்நத ஓட்டு வீட்டுக்‌ 


கூரை 

தாவளம்‌ தறகாலிகக்‌ குடியிருப்பு 

தாவு கடல்‌ அழத்தைக்‌ கணித்தல்‌ 

தாள்‌ வயல்‌ ஆறுத்தபின்‌ நிற்கும்‌ 
நெற்பயிரின்‌ மூடு. 

தாள்‌ பிடுங்கல்‌ வயல அறுத்த 
பின்‌ நிற்கும நெறபயிரின்‌ 
மூடடை பிடுஙகுதல்‌ (தாளெ 
டுததல்‌) 

தாளத்தில்‌ போடுதல்‌ கிடப்பில்‌ 
போடுதல. 


99 


தாளம்‌ விலலிசை கலை நிகழச்சி 
யில்‌ இயக்கப்படும இசைக 
கருவி; ஜால்ரா. 

தாறுமாறு வகையிலலாமல்‌. 


தானமானம்‌ தனமானம்‌; பநதா 


தி 


திகையா பூத்தியாகாத. 

தங்கள்‌ வசனம்‌ ஒரு மாதம 
முழுக்கச்‌ சிவன்‌ கோவிலில்‌ 
பாசுரங்கள்‌ பாடி வழிபடுவது. 

தங்காமல்‌ உணணாமல்‌ 

திங்குதிங்குன்னு கோபம்‌ அவே 
௪சத்தால உணர்சசியை வெளிக 
காட்டி ஏசுதலைக்‌ குறிக்கும்‌ 
ஒலி. 


திசைபெலி நான்கு திசைகளில்‌ 
உள்ள துெதெயவங்களுககுக்‌ 
கொடுக்கபபடும பலி (தசை 
வெலி]. 


திட்டுமுட்டு பாக்க தட்டு 
ம்டடு. 
துடுதிப்புன்னு எதிர்பாராமல. 


திண்டுக்கல்‌ வீட்டுமூன பகுது 
யிலுள்ள கல்லால்‌ அன இண்டு. 


திண்டுக்குமுண்டு எதறகும்‌ எதி 
ராகப்‌ பேசும தனமை; எதிரான 
பேச்சு; ஏறுமாறாக. 

தண்டுமாண்டு ஒன்றுககொன்று. 

திரடு வயல வெளியிலுளள 
மேட்டுப்‌ பகுதி. 


திரளுதல்‌ 


(பார்க்க ; 


பருவம்டைதல்‌ 
சமைதலர/. 


109 


திரிச்சி பொடிதது, மாற்றி. 

திருக்கஞ்சாத்து வீதி வழி வரும்‌ 
வாகனததுககு வழிபாடு செய 
தல. 

திருக்கவலை மீன்‌ பிடிககும்‌ 
வலை. 

திருக்குப்பூ தலையில்‌ அணியும்‌ 
ஒருவகை அபரணம்‌. 

திருப்பன்‌ சவுரிமுடி. 

திருபானை நாக்கதிர்‌ பானை, 

இருவலக்குத்தி தேங்காய்‌ திருவி; 
தேஙகாய்‌ துருவப்‌ பயன்படும்‌ 
சிறு சிறு பறகளை உடைய 
இரும்புச்‌ சாதனம்‌ (இருவல்‌]. 


திருவலக்குத்தி 


திருவை தானியம்‌ அரைக்க 
உதவும்‌ கல எந்திரம்‌ ன ட 


௩ ௧- 
ரத 


திருவை 
தீ 


தீக்கொளுத்தி இரண்டு போ 
களுககுள்‌ கோள செொொல்லிக 
கலக மூட்டுபவன்‌. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


தீச்சட்டி நாடடார்‌ தெயவக 
கோவில்‌ விழா ; சிறபபு பூசை 
களில சாமியாடி கையில்‌ 
தூககி எடுக்கும்‌ அக்இனிச்‌ 
சுட்டி. 


தீஞ்சு போதல்‌ பயிர்‌ கருகுதல்‌ , 
அடுப்பில உள்ள பதார்த்தம்‌ 
கருகுதல்‌. 

தட்டம்‌ மலம்‌. 

தீட்டரிசி தவிடு நீக்கிய அரிசி, 


தட்டாறு வெள்ளை ஒரு வகை 


நெல்‌. 


தட்டுதல்‌ அரிசியைக்‌ குததி 
தவிட்டை முழுமையாகப்‌ 
பிரிததல 


ட்டுலக்கை அஅரிசியிலிருர்‌ 
முந்து 

தவிடடைப்‌ பிரிகக உரலில்‌ 

குததும்‌ உலக்கை; அரிசியைத்‌ 


தீட்ட உதவும்‌ உலக்கை. 
தண்டல்‌ மாதவிடாய்‌. 
தத்தி தவனம்‌. 


தீத்துதல்‌ குடிசை அல்லது 
ஓட்டுக்‌ கூரை வீடடுச சுவரில 
வெள்ளை மண்‌ குழமபைத்‌ 
துணியால தேய்த்துப பூசுதல. 


தீயல்‌ குழமபு வகையில்‌ ஓனறு; 
தேங்காயை வறுத்து அரைத்துத 
தயாரிக்கப்படும்‌ புளிககுமம்பு. 


அ. கா. பெருமாள்‌ 


தீர்வை வரி, கடமை. 


தீரக்கழியாமல்‌ முழுவதும முடி. 
யாமல்‌, உடலநலக்‌ குறைவால்‌ 


முடியாமல்‌. 


தீவட்டி 3-5-7-9-1/ கதிர்களை 
கோவில 
விழாக்களில்‌ வாகனங்களின்‌ 


முன்‌ வருவது. 


உடைய பதநதம்‌, 





தீவட்டி 


தீவனம்‌ காலநடை உணவு; 


அதிக அளவு உணவைக குறிக 
கும சொல. 


தீவாளி குளித்தல்‌ வீணாக 
ஆடம்பரச செலவு செயதல்‌. 


தனம்‌ நோய. 
த 


துக்கம்மன்‌ பார்க்க : துககை. 
துக்கை மூதேவி, ஒரு நாடடார்‌ 


பெண்‌ தெய்வம; ஜேஷ்டா 
தேவி 


துடி அகஙகாரம்‌, இள ரத்தத்‌ 
துடிப்பு. 
துண்டம்‌ மீன்‌ துண்டம; மிகச்‌ 


சிறிய வயல்‌ 


101 


துந்தனம்‌ ஓரு தநதியைக்‌ 
கொண்ட. நரம்பிசைக்கருவி. 
தகர டபபா அல்லது மண 
இணணம்‌, கம்பியால்‌ செயயப்‌ 
படடது 

துப்பினி உமிழ்நீர்‌, 

துப்பில்லை வசதி இல்லை. 

துப்பு வழி; தொண்டி, தடயம்‌, 
தகவல்‌; துப்பிவிடு. 

துப்புரவு சுத்தம்‌. 

துப்புவாளை நாஞ்சில நாடடில்‌ 
பரவலாக எலலோரும்‌ சாப்‌ 
பிடும்‌ முள்‌ அதிகம்‌ உள்ள மீன்‌, 

தும்பு நுனி; ஆரம்பம்‌. 

துரக்கரம்‌ கோவில்‌ நிலங்களுக 
குரிய வரி, 

துரக்காரர்‌ கோவில்‌ நிலங்களுக் 
குரிய வரியை வசூலிக்கும்‌ 
அதிகாரி, 

துரந்து (தொறநது) குடைநது. 


துரப்பு குடைவு; ஒரு விஷயத்‌ 
தைத துருவித துருவிக கேட 
டல்‌ 


துரம்‌ பண்டார வகை அலு 
வலகம்‌. 


துரிசம்‌ விரைவு. 


துருசு காப்பர்‌ சலபேட (லே 
061 3ய/ற11௨16). 


துருத்தி கொல்லனின்‌ உலைக 
களக கருவி, சொந்தககாரியம்‌ . 
இதயம. 


துரும்பு துரு. 
துலக்கம்‌ தெளிவு. 


102 


துவட்டுதல்‌ குளித்த பின்‌ 
தலையைத்‌ துணியால்‌ துடைத்‌ 
தல; உடம்பின்‌ ஈரம போகத்‌ 
துடைத்தல்‌. 

துவர்த்து சிறிய துண்டு (இரண்டு 
இழைகள்‌ உளள கைத்தநித 
துணடு. 

துவரன்‌ சம்பா நெல்வகை. 

துவையல்‌ கட்டிச சட்னி; தேங்‌ 
காய்‌ மிளகு வத்தல்‌ உப்பு புளி 
சேர்த்து அரைத்த கலவை. 

துளச்சு 
தூண்டி, 

துளவை துடுப்பு 


துளச்சு தாண்டித்‌ 


துறண்டி அங்குசம்‌; காது 
அழுக்கை எடுக்கப பயன்படும்‌ 
கருவி (செவித்துறண்‌ டி). 


தா 


தூக்கச்சடவு பார்கக : உறக்கச்‌ 
சடவு 


தூக்கு ஒரு எடை; நிறுத்திவிடு. 

குக்குப்போணி மேற்புறம்‌ 
வளைந்த பிடியுளள பாத்திரம்‌, 
தூக்குவாளி; தூக்குச்‌ சட்டி; 
பயணத்தின்போது உணவைக்‌ 
கொண்டு செல்லப்‌ பயன்படும்‌ 
பாத்திரம. 





தூக்குப்போணி 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


தூக்கு வாளி பா£கக தூககுப்‌ 
போணி. 


தூட்டா கடலில மீன்‌ பிடிககப்‌ 
பயன்படும்‌ உயிரோடு இருக 
கும்‌ இரை 

தூண்டா மீன்‌ தூண்டில்‌. 

தூத்தல்‌ குப்பையைப்‌ பெருக்கு 
தல்‌ 


தூத்துவாரியம்மன்‌ நாட்டார்‌ 
பெண்‌ தெயவம. 


தூம்பு சாக்கடை. 


தூமாமடை சாக்கடை நீர்‌ 
போகும்‌ மடை. 


தூமை மாதவிடாய்‌ ரத்தம. 

தூமைக்குளி மகப்பபேறுறற 
பெண்கள குளித்த நீர்‌ விழும்‌ 
குழி 

தூரு அடிப்பகுதி; கழிவுகள்‌. 

தூருவாருதல்‌ தூர்‌ எடுத்தல்‌. 

தூளிச்‌ சிற்பம்‌ காளி கோவிலின்‌ 


முற்றத்தில்‌ வரையப்படும 
வணணபடம, 


தெ 


தெகட்டுதல்‌ திகட்டுதல்‌. 

தெகரம்‌ கஷ்டம்‌. 

தெகுடுதெப்புல எப்போதாவது ; 
திடீரென்று; எதிர்பாராதவித 


மாக. 

தெங்கு தென்னை மரம்‌. 

தெண்டம்‌ நஷ்டம்‌. 

தெண்டி இரப்பவன்‌ ; கழ்ததர 
மாக ஏமாற்றி இருப்பவன. 


அ. கா. பெருமாள்‌ 


தெண்டுதல்‌ யாசித்தல்‌. 
தெத்தனம்‌ அலட்சியம 


தெத்தி விடுதல்‌ யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ ஓடி விடுதல்‌. 

தெத்துப்பல்‌ இரண்டு பற்களுக் 
கிடையே புஇதாக மூளைக்கும்‌ 
பல்‌. 


தெப்பக்கட்டை தெப்பத்‌ இரு 
விழாவில்‌ தெப்பம்‌ செய்வ 
தற்குப்‌ பயன்படும்‌ கட்டை. 
தெப்பம்‌ கட்டுமரத்தைப்‌ பக்‌ 
குவப்படுத்திக்‌ கடலில்‌ கல்‌ 
கட்டிப்‌ போடுவது; அமிழ்ந்து 
போகும நிலை 

வயலில்‌ 
வடககுத்‌ தெற்காகச சால்‌ 
அமைத்து உழுவது. 

தெம்மதி தென்மீதி; நாஞ்சில்‌ 
நாடடின்‌ தென்பகுதி (கன்‌ 
னியாகுமரி 


தெம்மடல்‌ உழவு 


மாவட்டம 
தோவாளை வட்டம்‌). 


தெம்மாடி கையாலாகாதவன; 
வாய்ப்‌ பேச்சில்‌ காலம்‌ கழிப்‌ 
பவன்‌, போக்கிரி; இல்லாதவன்‌; 
கோழை. 

தெம்மாடித்தனம்‌ போக்இரித்‌ 
தனம்‌; இயலாமை. 

தெய்தெய்யென கோபப்பட்டுச்‌ 
சத்தமாகப பேசுவதைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. 

தெய்வீகச்சம்பா ஒரு வகைச்‌ 

சம்பா நெல்‌. 

தெர்லோக்கியம்‌ குறும்பு செய்‌ 
யாத, குழந்தையைக்‌ கொஞ்சு 
வதறகுரிய சொல்‌ 


103 


தெரக்கு கூடடம்‌, தேடு. 


தெரசர்‌ கமபவுணடர்‌; டாகடர்‌. 


தெரணை தஇண்ணை., 

தெரளுதல்‌ பருவம அடைதல்‌. 

தெருமறிச்சான்‌ இந்துக்கோவில்‌ 
விழாக்காலங்களில்‌ தணடத 
த௲காதவர்‌ என ஒதுக்கப்பட்ட 
சாதியினர்‌ வராதபடித்‌ 
தெருவை அடை.தது வைககும்‌ 
தட்டி. 

தெருவும்‌ இண்ணையும்‌ வேலை 
எதுவுமினறியும்‌ பணம்‌ இன்றி 
யும்‌ இருத்தல. 

தெல்‌ தெல்லு மரத்தின்‌ காயை 
வைத்து விளையாடும்‌ கோலி 
விளையாட்டு. 


தெவக்கம்‌ மூச்சு முட்டுதல, 
அஸ்த்மா 
(இளைப்பு); சிறிய கால்வாயில்‌ 


தேக்க நிலை; 


அணையபோட்டு நீரைத்‌ தேககி 
வைக்கும்‌ செயல்‌. 


தெவங்கிதெவங்கி தேமபித்‌ 
தேம்பி. 

தெற்றெடுத்தல்‌ மீன்வலையின்‌ 
நூல்‌ சிக்கல்‌ எடுததல்‌. 

தெறி வசவு; குறுமபுபபேச்சு; 
அணவப்பேச்சு. 

தெறிப்பாச்சா ஒருவகைக கரப்‌ 
பான்‌ பூச்சி 

தெறிப்பான்‌ எப்போதும்‌ அவ 
தூறு பேசிக்கொண்டிருப்‌ 


பவன்‌. 


தெறிப்பு விரைபபு. 


104 


தென்றாடு தேனீக்கள தேனைச்‌ 
சேர்த்து வைகக மெழுகால்‌ 
செய்யும கூடு (1௦00 ௦௦00). 


தே 


தேக்கம்‌ பெரிய அளவில்‌ தண்‌ 
ணீர்‌ கட்டி நிற்றல்‌, நீரோட்‌ 

தேங்குழல்‌ இனிப்பு முறுக்கு 

தேட்டம்‌ காணும ஆசை; விருப்‌ 
பம்‌; தேடுதல்‌, நினைவுறுத்தல. 

தேத்து கடலநீர்‌ தெளிவாக இருத்‌ 
தல்‌. 

தேய்காய்‌ முறி பாதி தேய்காய்‌ 
டி. 

தேர்பட்டு கோவில்‌ தேரை 
அலங்கரிக்கப்‌ பயன்படுததும்‌ 
வேலைபபாடுள்ள வணணத்‌ 
துணி. 

தேர்ப்பாடை பார்க்க : பாடை. 

தேரடி மாடன்‌ நாட்டா அண்‌ 
தெய்வம, கோவில்‌ தேரை 
அடுத்த இடத்தில்‌ இருக்கும்‌ 
சுடலைமாடன என்ற தெய்வம்‌ 

தேரம்‌ நேரம்‌. 

தேரி வயல்‌, தோட்டம நடுவே 


உள்ள மணல குன்று. 


தேரேோரடமால தெருவோட 


அனாதரவாக தெருவில்‌ 
இரிதல்‌. 
தேவாரப்‌ பெட்டி அரசர்‌ 


புறப்பாடடில்‌ முூன்பாகக 
கொண்டு செல்வதும, பூசைக 


குரிய விககிரகம முதலிய 


நாஞ்சில்‌ வடடார வழக்குச்‌ சொலலகராதி 


வறறை வைத்திருப்பதுமாகிய 
பெட்டி. 
தேளக்கனம்‌ நெஞ்சுரம, மன 
உறுதி, 
தேளி நல்ல நீரில்‌ உள்ள மீன்‌ 
தேளு£வை தேவை, 
தேளை இதயத துடிபபு, 
தேற்றுதல்‌ சமாதானப்படுத்துதல்‌ 
தேறுதல்‌ ஆறுதல்‌ அடைதல்‌; 
சாதம்‌ நனறாக வெதது 
போதல்‌. 


தொ 


தொக்கு சாக்குபோக்கு, வசதி; 
தனனைக்‌ குற்றவாளியாக்கா 
மல்‌ இருப்பதறகான காரணம, 
கட்டியான குழம்பு; மாமிசத 
துண்டுகள்‌ நிறைந்த கட்டியான 
குழம்பு; மாங்காய்‌ ஊறுகாய்‌, 


தொங்கட்டான்‌ காதணி. 


தொங்குதல்‌ கெஞ்சுதல்‌, தரம்‌ 
தாழ்ந்து வேணடல. 

தொட்டாச்சிணுங்கி தொடட 
தும அழும்‌ குழந்தை. 

தொட்டி மாட்டுக்குக்‌ கழுநீர்‌; 
நீர்‌ வைககும்‌ மண அல்லது 
கல தொட்டி, கீழான குணம 
உடையவன்‌ 

தொட்டிவீடு தொட்டுக்‌ கட்டி 
யுளள வீடு, நடுமுற்றமுள்ள 
வீடு. 

தொட்டுக்கூட்டுக்கறி பசசடி 
முதலிய இரவ உணவு வகை. 


அ. கா. பெருமாள்‌ 


தொட்டுப்பிடித்தல்‌ மகப்பேறு 
காலததில்‌ கருவுற்ற பெண்‌ 
ணின்‌ பக்கததிலிருந்து உதவி 
செய்தல்‌; தொட்டுச்‌ சென்று 
பிடிக்கும்‌ நாட்டார்‌ விளை 
யாட்டு. 

தொடக்கயிறு ஏரில்‌ நுகததைக 
கடட உதவும எருமை மாட்டுத 
தோலால அன கயிறு 


தொடுக்கு (தொடுப்பு), வைப்‌ 
பாட்டி; உதவியாள்‌; கைக்‌ 
குழந்தை. 
தொடுகயிறு உழவு கயிறு 
தொடுப்பு அணுக்குப்‌ பெண்ணி 
டம்‌ உள்ள முறையற்ற உறவு. 
தொண்டு தோட்டத்தின்‌ வேலி 
யில்‌ தற்காலிகமாகப்‌ போடப்‌ 
படட வாசல; தோட்டத்து 
வழியே. 
தொண்டுப்பணி ஊழியம. 
தொண்டூழியம்‌ ஊழியம்‌; சம்பள 
மின்றி வேலை செய்தல. 
தொண்டைக்குழி குரல்வளை. 
தொண்டைத்‌ தண்ணி குரல்‌ 
வளை ரம்‌. 
தொண்ணாந்தல்‌ கெஞ்சி நிற்றல்‌. 
தொத்தல்‌ மெலிதான: வற்றிய, 
நொந்துபோன, மெலிநத. 


தொந்தி 


வண்டி) 


பருத்த வயிறு (குட. 


தெொ௱ப்பூள்‌ கொப்புள. 


தொரட்டி ஆட்டுக்கு இலை 
தமைகள பறிகக இடையாகள்‌ 


வைதகுிருககும கம்பு; முருங்கை 


105 


மரத்தில்‌ காய்‌ பறிக்க உதவும்‌ 
கத்தியுடன்‌ கூடிய கழி. 

தொரண்டி பார்க்க : தொரடடி. 

தொலித்தல்‌ தேங்காய உரித்தல்‌. 

தொலைந்து போதல்‌ காணாமல்‌ 
போதல்‌. 

தொவச்சு எடுத்தல்‌ அடித்து 
உதைததல்‌. 

தொழி சகதி. 

தொழிஉழவு நீ நிறைநதத வயலில்‌ 
உழுதல்‌. 

தொழித்தல்‌ வீட்டு முன்‌ மாற்றத்‌ 
தைத்‌ தண்ணீர்‌; சாணத்‌ தண்‌ 
ணீர்‌ விடடுப்‌ பெருககுதல்‌. 

தொழு மாட்டுக்‌ கொட்டகை, 

தொமுத்து பார்க்க : தொழு. 

தொழுப்பிறப்பு தொழுவிலேயே 
பிறந்து வளர்நத கன்று; வீட்‌ 
டேோடு நிற்கும்‌ வேலைக்காரன்‌. 

தொளவை கட்டுமரம்‌ தள்ளு 
வதற்குரிய துடுப்பு 

தொறட்டு சிக்கல்‌; பிரச்சனை, 
தொநதரவு. 


தொறந்த மேளம்‌ இரகசிய 
மினமை;: வெளிப்படையாக 
எதையும்‌ கூறும்‌ மனநிலை. 


தோ 


தோசி கெடுதல்‌ செய்பவன்‌ 

தோடயம்‌ கணபதி போன்ற 
தெயவங்களை வாழத்தும்‌ 
வாழ்த்துப்‌ பாடல்‌; நாடகத்தின்‌ 
முன்‌ மொழிப்‌ பாட்டு. 


106 


தோண்டிப்பட்டை கழுகம்‌ 


பாளையிலான வாளி. 
தோண்டி மண்குடுவை. 
தோதாக வசதியாக; உடன்பாடு. 
தோதுவாது சமய சந்தர்ப்பம்‌. 
தோப்பாண்டி சிவன்‌ கோவில்‌ 
திருநநதவனப்‌ பணி செய்யும்‌ 
பரதேசி. 
தோய்ப்பன்‌ இனிப்புப்‌ பலகார 
வகை, சுசியன்‌. 


தோரணையாக பந்தாவாக. 
௩ 


நக்கணை பரிகாசம்‌. 

நக்கல்‌ கிண்டல்‌; பரிகாசம்‌ 

நக்கழித்தல்‌ குழந்தை அமர்ந்‌ 
திருந்தவாறு நகண்டு செல்‌ 
வுதல்‌. 

நக்கி உலோபி; நககி உணபவன்‌; 
கஞ்சன்‌; எதிலும திருப்தி 
அடையாதவன்‌. 

நக்கித்தனம்‌ உலோபித்தனம்‌; 
கஞ்சத்தனம்‌. 

நக்குவாரி ஒருவகைத்‌ தென்னை 
மரம. 

நகண்டு நகர்நது; இடம்‌ மாறி. 

நகாசு நுண்‌ வேலைப்பாடு; ஆப 
ரணத்துல்‌ செய்யப்படும்‌ அலங்‌ 
கார வேலை, 

நங்குடைமை மருமககள்‌ வழி 


முறையில்‌ குழந்தையற்ற வித 
வைககுக கொடுக்கப்படும்‌ 
உதவித்‌ தொகை 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


நச்சாம்புச்சான்‌ மிச்சம்‌ மீது; 


எஞ்சிய பொருட்கள்‌, உபரி 
யாக; கையூடடாக, கொடை 
பாக; தானமாக; கூலியாக, 


நச்செரித்தல்‌ தொடர்நது தொத் 
தரவு செய்தல்‌, 


நசுநசுத்தல்‌ முனங்கககொண்டே 
தொந்தரவு செய்தல்‌. 


நசுநாறி கஞ்சன்‌, எப்போதும்‌ 
சுணுங்கிக்‌ கொண்டிருப்பவன; 
தேவையில்லாமல கோபப்படு 
பவன. 


நட்டணக்கால்‌ கால்‌ மேல்‌ கால்‌ 
போட்டுத்‌ தோரணையில்‌ 
இருத்தல்‌. 

நட்டு புகையிலை காம்பு. 


நடவு வயலில்‌ நாறறுக்களை 
நடும்‌ வேலை. 


நடுமரம்‌ கட்டுமரததின்‌ நடுப்‌ 
பகுதி 


நடை நிலைப்படி, முூனவாசல்‌. 


நடைமறிப்பு திருமணததின்‌ 
போது மணப்பெண்ணின்‌ 
அத்தை அலலது மாமா மகன்‌, 
மணமேடைக்குப்‌ போகும்‌ 


போது மறித்து பரிசம்‌ கேட்டல்‌. 


நடைமாற்று இறப்புச்‌ ௪டங்கில 
பிணததைத்‌ கூககி வருபவர்கள்‌ 
நடநது வருவதற்குக்‌ தெருவில்‌ 
விரிக்கப்பட்டி ருக்கும்‌ சேலை; 
சுடுகாட்டுக குழியின்‌ பக்கத 
தில்‌ பிணம்‌ எரிக்க வநத உற 
வினர்கள்‌ உட்காருவதற்காக 
விரிக்கப்படட சேலை. 


அ. கா. பெருமாள்‌ 


நண்டும்‌ சுண்டும்‌ சிறியனவும 
பெரியனவுமாகிய அடுக்கடுக 
கான குழநதைகள. 


நண்டெடுத்தல்‌ நீரின்‌ க&ீமே மூழ்கி 
இருககும இளம பயி நண்டு 
வெட்டுதலால்‌ அழிந்து நிற்கும்‌ 
நிலை. 

நண்ணி நன்றி. 

நத்தம்‌ ஏரி, குளம்‌ சார்ந்த நிலம்‌. 


நந்துனி வயலின்‌ போன்ற இசைக்‌ 
கருவி (இதன்‌ நரமபு பேசின்‌ 
நாருவள்ளி என்ற கொடியிலி 
ருந்து தயாரிக்கபபட்டது.) காளி 
கோவிலில்‌ இசைககப்படும்‌ 
கருவி. 





நம்புரான்‌ விளையாட்டு 
சாஸ்தா எனனும்‌ தெயவத்தின்‌ 
விழாவின்‌ போது குதிரை வாக 
னத்தில்‌ வருதல்‌; வாகனம்‌ 
வேகமாக ஓடுதல்‌. (இந்த 
வாகனம்‌ தாலுபுறமூும சுற்றும்‌ 
படி அமைக்கபபட்டிருக்கும்‌.] 

நம்மட்டி மண்வெட்டி. 

நமட்டுதல்‌ பமைய நினைவால்‌ 
வருத்தப்‌ படுதல்‌ ; மனரீதியான 
வருத்தம்‌. 

நரங்கி உட்கார்நதபடி நகர்தல. 

நரங்குதல்‌ நெற்பயிர்‌ நெருங்கி 
வளர முடியாத படி இருத்தல்‌. 


107 


நரவல்‌ மலம. 


நரைச்சுதல்‌ பயிர்‌ வெளிறிப்‌ 
போதல்‌. 


நல்லதனமாக நயமாக. 

நல்லது நலல பரம்பு, 

நல்லப்பம்‌ முதனமுதலாக. 

நல்லமிளகு மிளகு 

நல்லீடு தேஙகாய வெடடும்‌ 
காலங்களில நல்ல காய்பபுள்ள 
பருவம. 

நலம்பிடித்தல்‌ விதையடிததல்‌. 

நலுங்கு திருமண நாள்‌ மாலை 
மணமக்கள்‌ எதிரெதிராக 
அமர்நது உருடடப்‌ பயன்படும்‌ 
தேஙகாய்‌ அளவான உலோக 
உருண்டை, ; மலா உருண்டை. 

நவட்டி நகாத்தி 

நவதி பொடுதலை இலை 

நவரை ஒருவகைக்‌ கடலமீன்‌ 

நவிஞ்சுதல்‌ நனறாக அடித்தல்‌. 

நவுட்டாம்‌ பழம்‌ உடல்‌ சிவக்கு 
மாறு களளுதல 

நவுட்டுதல்‌ களளுதல்‌ 

நவுண்டு நகர்ந்து. 

நளி கிணடல்‌ பேச்சு ; பரிகாசப 
பேச்சு. 

நறுக்கரிசி பாதி வெந்த அரிசி 

நறுக்கு ஓலையில்‌ எழுதபபட்ட. 
மந்திர ரட்சை; உடல்‌ நலம 
பெற மநதிரம்‌ எழுதிய பனை 
ஒலை, செம்புத்‌ தகடுத துண்டு 

நன்மைக்கு இருத்தல்‌ தாய்‌ 
அலலது தந்‌ைத இறநத பின்பு 


108 


பதினாறாம நாள நிகழும்‌ சடங 
இல்‌ இறந்தவரின ஆணமகக 
ளுக்குத்‌ துணி அலலது பணம 
கொடுககும்‌ நிகழ்ச்சி. 


நா 


நாக்கருது வயல அறுவடைககு 
முன்பு நலல நாளில வீட்டிற்கு 
அறுத்துவரும நெற்கதிர்‌ 
(பார்க்க :- நெறை) 

நாக்கருதுபானை வயல்‌ அறு 
வடைக்கு மூனபு நெறகதிரை 
வீட்டிறகுக்‌ கொண்டு வநது 
நிறைப்பதறகுரிய பானை 

நாக்கு மணியின்‌ நாக்கு; பூட்டு 
நாக்கு. 

நாக்கைப்‌ பிடுங்குதல்‌ தற்‌ 
கொலை செய்தல, அடாத பழி 
யால்‌ அவமானமடைநது இறப 
பதறகுரிய வழிமுறை. 

நாகப்படகள்ளி களளி வகை. 

நாகப்படத்தாலி கழுத்து அணி 
வகை 


நாசமத்து நாசம்‌ இல்லாமல்‌. 


நாசமத்துப்‌ போவான்‌ நாசம 
இல்லாமல்‌ இருப்பவன்‌. 
(இடடுவது போல்‌ வாழ்ததுதல்‌.] 


நாசியடைப்பு ஐலதோஷத்தில்‌ 
உண்டான சளியால்‌ மூகக 


டைததுக்‌ கொளளுதல. 
நாசுவத்தி நாவிதப்‌ பெண்‌. 
நாசுவன்‌ நாவிதர்‌. 


நாட்டுச்‌ சரக்கு சாராயம 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


நாணயவரியோலை இருபபுத்‌ 
திட்டம்‌; மாத வருவாய்‌ முத 
லியவறறைக்‌ காட்டும்‌ நாணய 
வழக்கு. 

நாத்துதல்‌ ஒருவரைப்‌ பறறி இழி 
வாகப்‌ பேசு அவரைக்‌ கேவலப்‌ 
படுத்துதல்‌; ஒருவரைப்‌ பற்றி 
அவதூறு பரப்புதல்‌; வதந்தி 
பரபபுதல. 

நாதங்கி தாழ்ப்பாள. 


நாதி பொறுப்பு; அள, வேண்டி 
யவர்‌. 

நாதியற்று கேட்க அளில்லாத 
நிலை. 

நாந்துற்று நிற்றல்‌ தற்கொலை 
செய்யத்‌ தூக்கில்‌ தொங்குதல்‌. 

நாயும்‌ புலியும்‌ தாயம்‌ போன்ற 
நாட்டார்‌ விளையாட்டு. 


நாயும்‌ புலியும்‌ 


நாயுருவி குப்பைமேட்டில்‌ வள 
௬ம ஒருவகைச்‌ செடி. இதன்‌ 
வேரைப பல விளககப்‌ பயன 
படுததுவர்‌. 


நாரணிச்‌ சட்டி இருககார்த்திகை 
அன்று கோவில்‌ சந்தியில 
எரிககும விளக்குச்‌ சட்டி. 

நாலம்பலம்‌ நாட்டாரா தெய்வக்‌ 


கோவிலின்‌ முனபகுதி. 


அ. கா. பெருமாள்‌ 


நாலாம்நீர்‌ திருமண நாளில்‌ முத 
லிரவுக்கு முனபு மணமக்கள்‌ 
செயயும்‌ சடங்கு. 


நாலுண்டும்‌ நாலாவிதததிலும ; 
எலலாவிதத்திலும்‌ 

நாலுதல்‌ தூக்கில தொங்குதல ; 
தற்கொலை செய்யத்‌ கூககில 
தொங்குதல்‌. 

நாவிரேசனம்‌ தொப்புளில தட 
வினால்‌ மலத்தை இளகச்‌ செய்‌ 
யும்‌ நாட்டு மருந்து. 

நாவுதல்‌ அரிசியைத்‌ தெளிவாகக்‌ 
கல்‌ நீக்குதல்‌; புடைத்தல்‌, 

நாவுரி நான்கு உரி. 

நாவுருவி பார்கக; நாயுருவி. 


நாவுழற்று பொறாமைப்படடுப்‌ 
பேசுதல்‌. 


நாள்‌ குறித்தல்‌ திருமணததிற்கும்‌, 
நாட்டார்‌ கோவில விழா 
விறகும்‌ சோதிடர்‌ நாளைக்‌ 
குறித்தல்‌. 

நாள்நெல்‌ அவித்தல்‌ திருமணத்‌ 
தில்‌ மணமக்களுக்கு உணவு 
பரிமாறுவதற்கான சாதத்திற்‌ 
கான நெல்லை நிச்சயதாம்பூல 
நாளில்‌ அவிப்பது. 


நாளாவட்டம்‌ நாளடைவில்‌; 
நாள்‌ செல்லச்‌ செல்ல. 

நாளேரடித்தல்‌ நல்ல நாளில்‌ 
உழத்‌ தொட ஙகுதல்‌, 

நாளைக்கழித்து நாளை மறுதாள்‌. 

நாற்றடிப்பட்டம்‌ ஒருவர்‌ நிலத்‌ 
தில்‌ மற்றவர்‌ நாற்றுப்பாவு 
வதறகுக்‌ கொடுககப்படும்‌ 
குத்தகை 


109 


நாற்று கிழக்கல்‌ நடுவதற்குரிய 
ஒற்றை நாற்றை நாற்றஙகாலி 
லிருந்து பறிபபது. 

நாற்றுப்பரவல்‌ தொழிப்பருவத்‌ 
தில்‌ நாற்றங்காலில்‌ முளை 
விதையை வைப்பது. 


நாற்றுப்பாத்தி நாற்றுப்‌ பாவுதற்‌ 
குரிய இடம. 


நி 


நிச்சியார்த்தம்‌ திருமணம நிச்ச 
யம்‌ செயயும்‌ தாம்பூலம்‌ மற்றும 
சடங்கு; நிச்சயதாம்பூலம்‌. 

நிச்சிதார்த்தம்‌ பார்க்க: நிச்ச 
யார்த்தம. 

நிசாரம்‌ மிக எளிதாக. 

நிப்பாட்டுதல்‌ நிறுத்து வைத்தல்‌. 

நிமரம்‌ பாம்பு இரை எடுதத 
பின்பு அசைய முடியாமல்‌ 
கிடக்கும்‌ பாம்பு. 

நிமிட்டாம்‌ பழம்‌ செல்லமாகக 
கிள்ளுதல்‌. 

நிமிட்டுதல்‌ கிள்ளுதல்‌. 

நிமிண்டுதல்‌ நகம்‌ படாமல்‌ கிள்‌ 
ளுதல்‌. 

நிமிர நிறைய, 

நிர்மால்ய தரிசனம்‌ முநதியநாள்‌ 
அலங்காரங்களைக்‌ களை 
வதற்கு முன்‌ காலையில்‌ செய 
யும்‌ சுவாமி தரிசனம்‌. 

நிர்மால்யப்‌ பூசை முந்தின நாள்‌ 
அலங்காரங்களைக களை 
வதற்கு முன்பு செய்யப்படும்‌ 
காலை பூசை. 


110 


நிரவலடித்தல்‌ உழுத நிலத்தைச 
சமம்‌ செய்தல்‌ (மரம்‌ அ.டித்தல). 

நிரவு வீடு மரப்பலகை சுவரால்‌ 
அன வீடு 

நிரை கூறு. 

நிலக்கடலை வோககடலை. 

நிலந்தட்டி, கடல்‌ மீன வகை. 

நிலந்தாங்கல்‌ வெயிலின்‌ கொடு 
மைககாகப்‌ போடப்படும்‌ 
பந்தல்‌. 

நிலவகை மண்புழு. 

நிலவடியடித்தல்‌ நெல்‌ கதிரை 
நிலத்தில்‌ அடித்து நெல்லைப்‌ 
பிரித்தல்‌. 

நிலவா வாயகன்ற, கைப்பிடி 
யுள்ள செம்புப்பாத்துரம்‌. 

நிலைவிடுதல்‌ புதிதாகக்‌ கட்டப்‌ 
படும்‌ வீட்டின்‌ முன்‌ வாசல்‌ 
நிலைக்கதவை விடும்‌ சடங்கு 
நிகழச்சி. 

நிழல்‌ தாங்கல்‌ பார்க்க : நிலத்‌ 
தாங்கல்‌, 

நிறநாழி நாழி நிறைய நெல்‌ 
வைத்திருத்தல்‌; நல்ல கெட்ட 
சடங்குகளில்‌ வைக்கப்படுவது. 
(வாழ்க்கை வட்டச்‌ சடங்கு 
களில, நிறைநாழி வைத்தல்‌ 
முக்கியமான ஒன்று.) 

நிறை நெற்கதிரைப்‌ பானையில்‌ 
வைக்கும்‌ சடங்கு, 


நீ 


நீக்கம்பில்‌ போதல்‌ தண்ணீர்‌ 
பாம்பு கடிதது அல்லது காலரா 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


வநது அழிந்து போவதைக்‌ 
குறிதத ஏச்சுச்‌ சொல்‌. 


நீக்கம்பு காலரா, 


தண்ணீர்‌ 
பாம்பு. 

நீக்குப்‌ போக்கு விடடுக கொடுக 
கும்‌ தன்மை; இணக்கமாய்‌ 
இருத்தல்‌. 

நீக்குப்பெருக்கம்‌ பராக்க : நீக்குப்‌ 
போககு. 

நீச்சுத்‌ தண்ணி நீர்‌ அகாரத்‌ 
தண்ணி 

நீசத்தனம்‌ மிகவும்‌ கீழ்த்தனமான. 

நீத்தண்ணி பழைய சோற்று நீர்‌; 
நீராகாரம்‌. 

நீத்துதல்‌ சுண்ணாம்புச்‌ இப்பி 
களை நீற்றுதல்‌. 

நீர்க்காளை மாட்டின நோய்‌ 
வகை. 

நீர்க்குத்து மாட்டின்‌ முதுகில்‌ 
உள்ள சுழி. 


நீர்பேடு நீர்பேட்டுத்‌ தேங்காய்‌. 


நீர்மாலை இறந்தவரைக குளிப்‌ 
பாட்டுவதற்காகக்‌ கருமம்‌ செய்‌ 
பவர்‌ நீர்‌ கொண்டுவரும்‌ 
சடங்கு. 


நீராளி தெப்பக்குளததில்‌ குடிநீர்‌ 
எடுப்பதற்காகக்‌ கட்டபபடடி 
ருக்கும்‌ துறை; குடிநீர்‌ எடுக்கப்‌ 
பயன்படும்‌ பெரிய கணறு. 

நீரொழிச்சல்‌ பூசை தாய்த்‌ 
தெயவக்‌ கோவில்களில்‌ கள 
மெழுத்தும்‌ பாட்டும கலை 
அரமபமாகும்போது நடக்கும்‌ 
பூசை. 


௮. கா. பெருமாள்‌ 


நீலமணி சம்பா வகையிலான 
நெல்‌, 


நீக்குவளை சம்பா வகையிலான 
நெல்‌. 


நீவாடு நீரோட்டம, 
பி 


நுகம்‌ வண்டி, ஏர்‌ முதலியவற்றை 
இழுத்துச்‌ செலலக்‌ காளை 
அல்லது எருமையின கழுத்தில்‌ 
பிணைபபதற்குரிய நீண்ட மூங்‌ 
கில கழி. 


நுங்குதல்‌ அதிகமாய்ச்‌ சாப்பிடு 
தல்‌. 
நுள்ளி நீர்செடிவகை. 
நுள்ளுதல்‌ கிள்ளுதல்‌ 
நா 


நூலாம்படை ஒட்டடை, 
நூலில்லாமாலை கழுத்தணி. 


நூலேணி கடலமீன வகை. 


நெ 


நெஞ்சாங்குலை ஈரக்குலை; 
மாபு. 

நெஞ்சாங்குழி தொண்டைக்குழி 
நெஞ்சுகரித்தல்‌ உணவு மிகுதி, 


ஓவ்வாமை காரணமாக வாந்தி 
யுண்டாகும்படியான மன 
நிலை இருத்தல்‌. 


நெட்டு புகையிலை காம்பு. 


111 


நெட்டையன்‌ ஒரு வகை நெல்‌. 

நெடுஞ்சம்பா ஒரு வகைச்‌ சம்பா 
நெல்‌. 

நெடுநாக்கு கடல மீன வகை. 

நெடும்‌ சம்பா வகையிலான 
ஒருவகை நெறல்‌. 

நெடுமுரல்‌ நீணட. மூககுடைய 
மீன, ஒருவகை முரல்‌ மீன்‌ 

நெடுவாக்களி வெள்ளி நிற 
முடைய கடல்‌ மீன்வகை 

நெடுவாலி பார்க்க : கிருத்துருமக்‌ 
காரன்‌. 

நெணவேலை பார்கக : கிருத்‌ 
தருமம்‌. 

நெத்திக்கயிறு மாட்டு வணடியில்‌ 
மூன பககமிருந்து பினபகக 
மாகப போகும கயிறு. 


நெத்திலி கடல்‌ மீன்‌ வகை 


நெத்து தேங்காய தெதத்து; 


உலர்ந்த காயகள (வாகை 
நெத்து7. 

நெத்துப்‌ படுதல்‌ தேங்காய்‌ முற்று 
தல 

நெய்த்து நெசவு. 

நெரப்பு சமமாக 

நெரடுதல்‌ இடறுதல. 

நெரிலிரி கூடடம்‌ 

நெல்சீட்டு அறு மாதங்களுக்கு 
ஒருமுறை நெல்லைச சீட்டுப 
பணமாகக்‌ கடடும முறை 

நெல்லரி கைப்பிடி அளவான 
நெற்கதிர்‌. 

நெளிவு பெணகள அணியும்‌ 
மோதிரம்‌. 


112 


நெறிகட்டி இழுத்தல்‌ நாறறங்‌ 
காலில நீர்‌ தேங்கிய இடத்தில 
உள்ள நீரை வெளியேறற 
பாதை வகுத்தல்‌. இதறகு நீர்‌ 
நிறைந்த வயல்‌ பகுதியில்‌ வைக்‌ 
கோல பொதிந்த கல்லைக கயி 


றால்‌ கட்டி இழுத்துப்‌ பாதை 
உண்டாககுவர்‌ 


நெறுத்து எடை போட்டு 
நெறை பாக்க : நிறை. 
நெளிசல எடுத்தல்‌ அவேசமாக 
அதத 
நே 


நேந்திரம்‌ ஒரு வகை வாமை. 
நேர்கொம்பு மாட்டுக்கொமபில 
ஒரு வப்க்‌ 
நேரம்‌ கடத்தல்‌ காலம்‌ போககு 
தல, தாமதப்படுத்துதல. 
நேரம்பெற சீககிரமாயம்‌. 
நேரமறிச்சு நேர்மாறாக. 
நேரப்போக்கு பொழுதுபோக்கு. 
நேரீது மேலதுண்டு; மெல்லிய 


நோத்தியான துண்டு; ஜரிகை 
போட்ட துண்டு. 


நேரீயல்‌ பாாகக : நேரீது. 
நேற்று முந்தாநாள்‌ சமீப காலத 
தல்‌ 


நொ 
நொகம்‌ பார்க்க : நுகம. 


நொகத்தடி பார்க்க . நுகம்‌. 
நொங்கு நுங்கு. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


நொங்கெடுத்தல்‌ ஈரலை எடுத்து 
விடுதல, கோபததில கூறும 
சொல. 


நொசித்துப்‌ போதல்‌ பாழபட்டு, 
அமுகிப்‌ போதல்‌ 


நொட்டி அண்‌ பெண்‌ புணர்ச்சி 
தொடாபான பழிப்புச்‌ சொல்‌. 

நொடி குண்டும குழியும்‌ உள்ள 
இடம்‌. 


நொடித்தல்‌ ஓடிதல்‌; ஏழ்மை 
அடைதல்‌; மனம உடைதல்‌, 


நொண்டங்காய்‌ பிஞ்சு புளியங்‌ 
காய்‌. 


நொம்பலம்‌ வலி 


நொர்நாட்டியம்‌ குறை கூறும 
தனமை; குறை, சரியாக விளக்க 


முடியாத; குறைகள்‌; சிக்கலான. 


நொள்ளாப்பு காரணமின்றி 
வரும கோபம. 


நொறுக்குதல்‌ அடித்தல்‌; பெரும்‌ 
அளவில்‌ சாப்பிடுதல. 


நோ 


நோக்காச்சாவி நுகக்காலசாவி. 

நோஞ்சான்‌ மெமலிந்தவன்‌; 
நோயால மெலிந்தவன்‌. 

நோண்டுதல்‌ துருவி விசாரித்தல, 
குடைநதெடுத்தல்‌. 


நோட்டம்‌ வேவு, வெளளோட 
ட.ம 


நோட்டம்‌ பார்த்தல்‌ வேவு பராத்‌ 
தல்‌ 


௮. கா. பெருமாள்‌ 


நை 


நை இகழ்சகசிக குறிப்பு. 

நையாண்டி மேளம்‌ நாட்டுப்‌ 
புறக்‌ கலை, இரண்டு நாதஸ 
வரம்‌ இரண்டு தவில்‌ இரண்டு 
பம்பை, ஓதது அகிய இசைக்‌ 
கருவிகளால இயக்கப்படுவது; 
கரகாட்டக்‌ கலையின்‌ பின்‌ 
னணி இசைக்‌ கருவிகள்‌. 


1 


பக்கக்‌ கண்ணு தாய்‌ வாழையின்‌ 
அருகில்‌ முளைக்கும்‌ குட்டி 
வாமை. 

பக்கறை துணிபபை, நீண்ட வார்‌ 
கொண்ட பை. 


பக்கா பெரிய நாழி, பட்டினம்‌ 
படி; முழுதும்‌; முகத்தலளவு; 
சிறப்பாக 

பக்கி ஒப்பனை இல்லாத நிலை, 
பெண்களைப்‌ பழிக்கப பயன்‌ 
படுததும்‌ சொல, இயககி எனற 


தெய்வம்‌ 


பகர்ப்பு பிரக; படி; மூலத்தின 
நகல்‌. 

பகர்ப்புச்சுருள்‌ தொகுத்து 
வைக்கபபட்ட மூலததின்‌ நகல்‌. 

பகரம்‌ பதிலாக; மாற்றாக. 


பகல்‌ பத்தி பகல்‌ நேரத்தில்‌ மட்‌ 
டும்‌ கையில அப்பப்படும்‌ மரு 
தாணிச்செடி இலை. 


பங்கரை அரைகுறை. 
பங்கறக்கொத்து ஒரு செயலை 


அரைகுறையாகச செய்தல; 


113 


அரைகுறையாக முடி வெட்டி 
யிருத்தல்‌. 
பங்காயம்‌ நீணட. கரண்டி 


பங்கி அழகினமை,; அழகற்ற 
நிலை; மோசமான தன்மை. 


பங்கொண்டை தலைமுடியை 
மேலே வாரிக்‌ கட்டிக்‌ கொள்‌ 
ளுதல; விதவைகள்‌ மட்டுமே 
கடடும்‌ கொண்டை. 

பச்சப்புள்ளை அணவடைப்‌ 
பிள்ளை; கைக்குழந்தை. 

பச்சம்‌ நட்பு, காதல்‌. 

பச்சரி௪ப்‌ பிண்டம்‌ இறப்புச 
சடங்கில்‌ செய்யப்படும பச்‌ 
சரிசி இனிப்பு மாவு. 

பச்சை அிழுத்தல்‌ ,/ணவ௫தி வரு 
தல, 

பசானம்‌ மாசிபங்குனி மாத 
விளைச்சல்‌; விஷம. 

பசை வசை. 

பசை பணம்‌, செல்வம்‌. 

பஞ்சப்பாட்டு எப்போதும்‌ ஏம்‌ 

பறறிப்‌ பேக்‌ 

கொண்டிருக்கும்‌ புலம்பல்‌, 


மையையப்‌ 


பஞ்ச வாத்தியங்கள்‌ திமிலை, 
வீககு செணடை., இலைத்‌ 
சேஙஇிலை, 


தாளம்‌; சங்கு 


ஆகிய ஐந்து இசைக்‌ கருவிகள. 
பஞ்சரித்தல்‌ நச்சரிததல்‌, கெடுதல 
இல்லாமல தொந்தரவு செய 
தல. பார்கக ;: சொணாவுதல்‌. 


பஞ்சாரை (பஞ்சசாரை) சீனி 
சார்ககரை 


114 


பட்டணப்‌ பிரவேசம்‌ திருமணத்‌ 
தன்று இரவு மணமககள்‌ பல 
லக்கில அல்லது திறநத காரில்‌ 
அமர்ந்து ஊர்வலம்‌ வருதல. 

பட்டம்‌ கட்டல்‌ இறப்புச்‌ சடங்‌ 
கல கருமங்கள்‌ செய்பவரின்‌ 
தலையில்‌ 
நிகழ்ச்சி. 

பட்டளி வயலறுககும தொழிலா 
ளர்கள்‌ வயல்‌ கதுரைப்‌ பங்கு 


கடடப்படும 


போட்டு அறுக்கும்‌ செயல்‌. 
பட்டாளம்‌ ராணுூவம. 
பட்டி நாய்‌. 


பட்டினி நோன்பு இறந்த வீட்‌ 
டில்‌ பெண்கள்‌ பட்டினியாக 
இருக்கும விரதம்‌. 

பட்டினிப்பண்டம்‌ வயதானவர்‌ 
களின இறப்பிற்குத்‌ துக்கம்‌ 
அநுடடிக்கப்‌ பட்டினி கிடப்‌ 
பவர்களுக்காகக குறிப்பிட்ட 
உறவு முறை உடையவர்கள்‌ 
கொடுககும்‌ பலகாரம அல்லது 
பலகாரததுக்குரிய மூலப்‌ 
பொருட்கள்‌. 


பட்டை சாராயம்‌; பனை ஓலை 
யால்‌ செய்யபபட்ட வாளி; 
பதனீர்‌ குடிக்கப்‌ பயன்படும்‌ 
படடை; திருநீந்றுபபடடை; 
கோவில்‌ சுவரில்‌ பூசப்படும 
சிவப்பு வெள்ளை நிறம்‌; கமுகம்‌ 
பாளையினால்‌ அன வாளி. 





பட்டை 


நாஞ்சில்‌ வட்டார வழககுச்‌ சொல்லகராதி 


பட்டை கழருதல்‌ கட்டுப்பாடில 
லாமல்‌ பேசுதல்‌; செயல்படுதல்‌ 


படக்கு பட்டாசு; விரைவாக, 
'தஇடீரென' எனபதைக்‌ குறிக்கும்‌ 
சொல. 


படப்பு வைக்கோல போர்‌, நாட்‌ 
தெயவங்களுக்குப்‌ 
போடப்படும்‌ 


டார்‌ 
படைபபுச்‌ 
சாதம்‌. 


படப்புச்‌ சாதம்‌ நாட்டார்‌ தெய்‌ 
வத்திற்குப படைக்கப்பட்ட 
அசைவ அலலது சைவச்‌ 
சாதம. 


படிக்கம்‌ வவெற்றிலைச சாற்றை 
உமிழ்வதறகுரிய வாயகனற 
பித்தளைப்‌ பாத்திரம்‌ 
(களெஞ௫) 


படிக்கம்‌ 


படித்தரம்‌ சம்பளம்‌, கூலி; 
கோவில்‌ பணியாளரின்‌ சம்‌ 
பளம்‌, நித்தியக்கூலி; கோவி 
லுக்குத தனமும கொடுககும்‌ 
பூசைக்குத்‌ கேவையான 
பொருட்கள்‌. 

படிப்புரை திண்ணை; வராந்தா, 
படுக்கும்‌ இடம்‌. (பார்க்க : 
ஒட்டுத்‌ திண்ணை) 
படுக்காளி அடாவடித்தனம்‌ 
செய்பவன்‌; குறும்பு செய்யும்‌ 
சிறுவன, 


அ. கா. பெருமாள்‌ 


படுக்காளித்தனம்‌ அடாவடித 
தனம்‌. 

படுக்கை நாட்டார்‌ தெயவத்‌ 
துற்குச்‌ செய்யப்படும்‌ நேர்ச்சை 
பூசை, சிறப்பு வழிபாடு; சிறிய 
வழிபாடு. 


படுமோசம்‌ மிகவும மோசம்‌. 
படுவத்தடி. செழி நிறைந்த வயல்‌; 
சதுபபு நிலம்‌. 


படுவப்பத்து ௪௧௫, செழி நிறைந்த 
வயல்‌ பகுதி 


படுவம்‌ பளளம்‌, குழி; குண்டு; 
சகதி நிறைந்த குழி. 

படை. இரண்டு கைகளாலும்‌ 
வாரி எடுக்கும்‌ அளவுக்குள்ள 
நெறகதாகள. 

பண்டம்‌ கொறிக்கும்‌ பலகாரம்‌; 
தினபணடம்‌, 
பொருள்‌. 


விஷயம்‌; 


பண்டு முனபு; அதிகாலம; முந்‌ 
திய காலம்‌. 


பண்டுவம்‌ வைத்தியம்‌ 

பண்டுவன்‌ சிகிச்சை செய்பவன; 
வைத்தியன்‌. 

பணஏர்‌ பணத்திற்காக உழப்படும்‌ 
கூவி ஏர்‌, 

பணியாரம்‌ எண்ணெய்ப்‌ பல 


காரம; பெண்‌ கறுபபு. 


பத்தயப்புரை பத்தயம்‌ இருக்கும்‌ 
அறை. பார்க்க : பத்தயம்‌. 


பத்தயம்‌ நெற்களஞ்சியம்‌, நெல்‌ 
போடுவதற்குரிய பெரிய மரப்‌ 
பெட்டி. 


பத்தாயம்‌ பார்க்க : பததயம்‌. 


115 


பத்தி சாம்பிராணிப்பததி; வில 
லிசைக கலைக்குரிய குடம்‌ 
எனற இசைக்கருவியின்‌ 
வாயில அடிபபதறகுப்‌ பயன்‌ 
படும்‌ கமுகம்‌ பாளையிலான 


விசிறி போன்ற கருவி. 





பத்தி 


பத்தியம்‌ நாடடு மருந்து சாப்பி 
டும்போது வைத்தியா கூறும 
உணவுக்‌ கட்டுப்பாடு. 


பத்திரம்‌ கவனம; 


தாயித்து; 
கவனமாக. 

பத்து வயல்‌. 

பத்துதல்‌ ஒட்டுதல, மாடடை 
ஒட்டுதல்‌, 

பத்துந்தண்ணியும்‌ பழைய சாத 
மும்‌, சாதத்து நீரும்‌ 

பதக்கு இரண்டு மரககால்‌ 
அளவு. 


பதக்கு முகத்தலளவ, இரணடு 
குறுணி. 

பதநீர்‌ பனை மரததிலிருநது 
கடைக்கும்‌ இனிய சாறு 

பதப்பரிசி ஊறவைத்த பச்சரிசி 
யில்‌ பழம்‌ கருப்புககடடி 
சேர்த்துத்‌ தயாரிக்கபபடும்‌ 
பதார்த்தம்‌. 

பதம்‌ பககுவம்‌; நிதானம, மெது 
வாக; கெடாத தன்மை 


[16 


பதம்‌ குலைதல்‌ முறைகெடல்‌, 
பருவம்‌ தவறுதல்‌, நிலை கூலை 
தல்‌; சாகெடல. 

பதம்‌ விடுதல்‌ வயல்‌ விதைப்பின்‌ 
பருவம கெடல்‌; 
கெகெடல்‌ 


பக்குவம்‌ 


பதமாக மெதுவாக; பக்குவம்‌ 
அறிந்து. 

பதவல்‌ சண்டு; சாவி; குபபை; 
குழந்தைகள்‌ அதிகம்‌ உள்ள 
குடும்பம்‌. 

பதனமா கவனமாக; பக்குவம, 
இடமநிநது. 

பதி அய்யாவழிக்‌ கோயில, 

பதிவாக தினமும்‌, எப்போதும 


பதிவுக்‌ கச்சேரி பதிவாளா அலு 
வலகம்‌ 


பந்தடை வில்லிசைக்‌ கலை 
நிகழச்சிக்குரிய இசைக்கருவி 
யான குடம்‌ கருவியை 
வைக்கப்‌ பயன்படும்‌ புரிமணை 
போன்ற பொருள்‌. 

பந்தம்‌ உறவ, சொந்தம்‌; இப்பந்தம. 

பந்தம்‌ ஒழிப்பித்தல்‌ மணமுறிவு 
செய்தல்‌. 

பந்திச்‌ சமுக்காளம்‌ பந்தியில்‌ 
அல்லது தரையில்‌ விரிக்கப்‌ 
படும பெரிய ஜமுக்காளம்‌. 


பந்திப்பாய்‌ தரையில்‌ அமாந்து 

சாபபிடுவதற்காகப புந்தி 
வரிசையில்‌ விரிக்கபபடும 
கோரைப்பாய்‌ 


பந்தீரடிப்‌ பூசை பகல 12 
/௦ணிககு உள்பட்ட நேரததில 
நடக்கும பூசை, 


பப்படம்‌ அப்பளம்‌, 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


பப்பு மீன்‌ உலர்த்தும இடம. 

பம்பை எணணெய்‌ தேய்க்காத 
தலை முூடியுடையவன; 
நையாண்டி மேளததுக்குரிய 
இசைககருவி. இரண்டு கொட 
டுகள்‌ இருக்கும. 





பம்பை 


பம்மாத்து போலியாக அன்பு 
காடடல்‌; ஒன்றும தெரியாத 
வன்‌ போல்‌ நடித்தல்‌. 

பயல்‌ சிறுவன்‌ 

பயினி பார்கக : பதநீர்‌. 

பர்சீன்‌ வலை சுருங்குவதறகு 
வசதியான மீன்பிட வலை. 

பராதி புகார்‌. 

பறரிசி கெடுதல்‌ சீரழிந்து போதல்‌ 

பரிய வளப்பு வலை சூரிய 


உதயத்திற்குப்‌ பிறகு இறால 
மீனைப்‌ பிடிக்க உதவும்‌ வலை 


பரு கட்டி; புண்‌; கொப்புளம்‌. 
பருக்கை ஒரு சோறு. 


பருப்பு நீர்‌ இறபபுச்‌ சடங்கின்‌ 
இரவில்‌ சிறுபயிறு சர்க்கரை 
கலந்து செய்யப்படும்‌ பாயாசம்‌. 


பருமி கட்டுமரத்தில்‌ பாயைக்‌ 
கட்டப்‌ பயனபடும்‌ மூங்கில்‌ 
கம்பு. 


அ. கா. பெருமாள்‌ 


பருவம்‌ வயலில்‌ விதைப்பதற்‌ 
குரிய நேரம. 


பருவெட்டாக மேமபோககாக 


பலவட்டறை பல அணகளுடன்‌ 
தொடர்பு உடையவள்‌. 

பலவட்டறைமூளி பல அண்‌ 
களுடன தொடர்புடைய மூளி; 
ஏச்சுச்‌ சொல. 


பலவு கட்டுமரததை நேராகச்‌ 


செலுத்தப பயனபடும்‌ 
பொருள்‌. 
பலவெஞ்சனம்‌ பலசரக்கு; 


மளிகைச சாமான்‌; கூலப்‌ 
பொருள்‌. 

பவிசு மதப்பு, மரியாதை. 

பவுருசம்‌ கெளரவம்‌, செருககு; 
தற்பெருமை; புதிதாக வநத 
வாழ்வு; தறபெருமை. 

பழங்கறி முந்தின நாளில்‌ உள்ள 
குழம்பும கூடடும்‌; முந்தின 
நாள்‌ வைத்த அவியல, சாம்‌ 
பரா, தோட்டல்‌ அஇியவற்றைச்‌ 
சூடாக்கிய கலவை. 

பழஞ்சி பழைய சாதம்‌. 

பழஞ்சிலை பழைய கிழிந்த 
சேலை. 


பழராட்டு ஒன்றுக்கும்‌ உதவாத 
பொருள்‌; பழிப்பதற்குரிய 


சொல்‌. 
பழையது பார்க்க: பழஞ்சி,; 
போன பருவத்து நெல. 
பளங்குறுவா ஒருவகை நெல்‌. 
பளுப்பு மீன்‌ கூட்டமாக வருதல்‌. 
பளுவன்‌ சாமர்த்தியக்காரன்‌; 
சாமர்த்தியமாக ஏமாறறுபவன்‌. 


117 


பறட்டை பராகக : பம்பை. 
பறண்டுதல்‌ பிராண்டுதல 


பறத்தல்‌ அலைசசல்‌; நிலை தடு 
மாறிய செயல; அவசரம்‌ 


பன்னரிவாள்‌ புல்‌ கதர்‌ அறுகக 
உதவும அரிவாள்‌, கூர்‌ மழுங்‌ 
இய அரிவாள. 


பன்னாடை பார்க்க : கோஞ்‌ 
கசாடடை,. 


பன்னாயம்‌ கட்டுமரததைப்‌ பாது 
காககப்‌ பயன்படும ஓலையால்‌ 
அன குடடையான கூரை; 
தொழில்‌ 
பொருட்களைப பாதுகாக்கு 
மிடம. 


தொடர்பான 


பன்னீர்‌ குப்பி தங்கம்‌ அல்லது 
வெள்ளியிலான பனனீர்‌ பாட 
டில்‌. 

பனந்தரர்‌ பனைமரத்தின்‌ அடிப்‌ 
பகுதி 

பனம்பத்தை 
அலலது 
செய்யபபட்ட செருபபு 


பனைஓலை 
பனைதநாராால்‌ 


யா 


பாக்கு கடிக்கும்‌ நேரம்‌ சிறிது 
நேரம. 

பாச்சா கரப்பான்‌ பூச்சி; பய 
முறுததல்‌. 

பாச்சா பலிக்காது காரியம நடக்‌ 
காது. 

பாச்சாக்‌ கயிறு சாமியாடியைக 
கட்டிப்‌ பிடிப்பதற்குப்‌ போடப 
படும கயிறு. 


118 


பாஞ்சது அதிக மீன கிடைக்கும 
நிலை. 


பாஞ்சிப்பழம்‌ சீதாப்பழம்‌. 

பாட்டம்‌ குத்தகை. 

பாட்டப்‌ பிரமாணம்‌ நிலததைக்‌ 
குத்தகை கொடுதததைப்‌ பதுவு 
செய்யும்‌ அவணம்‌. 

பாட்டா தாத்தா. 

பாட்டுக்கு சொந்தக்‌ காரியத 
துக்கு, தனியாக, 

பாடு மீன்‌ செசழிப்பு; 
செழிப்பு. 

பாடு சொல்லுதல்‌ செய்தி கூறு 
தல. 


நெல்‌ 


பாடுபேசுதல்‌ உரையாடுதல. 


பாடை வயதானவரின்‌ 
பிணததைச்‌ சுடுகாட்டுக்கு 
எடுத்துச்‌ செலவதற்கான ஒன்று. 
தேர்‌ வடிவில்‌ அமைந்த 
அமைப்பு. 

பாண்ட சுத்தி பார்க்க: சட்டி 
பானை தொடுதல்‌ 

பாண்டம்‌ பிடிச்சது மிகப பழை 
யது. 

பாண்டுதல்‌ பாராக்க : பாந்துகல்‌ 

பாணி திமிலை 
தோலிசைககருவி. 


எனற 


பாதகத்தி பாககம செய்கின்ற 
வன; பாதகம்‌ செயயும பெண்‌; 
ஏசசு சொல 


பாதாளக்கரண்டி அமமான 
கணற்றில விழுநத வாளியை 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


எடுகக உதவும்‌ நங்கூரம்‌ 
போன்ற கொக்கி. 
பாதாளக்கரண்டி 


பாதாளத்‌ தொறண்டி பார்கக : 
பாதாளககரணடி 


பாந்து வயல்‌ வரப்பில்‌ தரையில்‌ 
உளள சிறிய பொந்து, சுவரின்‌ 
ஒட்டை; பள்ளம்‌; தேஙகாய்‌ 
நார்‌ உளற வைக்கும்‌ நீளவாககி 
லான குட்டை. 


பாந்துதல்‌ நகத்தால்‌ கறுதல. 
பாம்படம்‌ காதணி; காதின்‌ 
துளையை விரித்துப்‌ போடப்‌ 
படும்‌ கனமான நகை. 
பாய்ச்சு வலை அகலம்‌ கூடிய 
மீன்பிடி வலை 
பாரக்கோல்‌ நெம்புகோல்‌. 
கர்ப்பிணி 
களுக்கும்‌ குழந்தை பெற்ற 
பெண்களுககும்‌ கொடுக்கப 


படும்‌ மீன்‌ வகை 


பால்காரப்பூச்சி 


பால்சுறா பார்க்க. பால்காரப்‌ 
பூச்சி, 

பாலடைத்தல்‌ நெல சூல கொள 
ளும்‌ நிலை. 

பாவ்லா பாவனை, போலியான 
தோற்றம்‌ காட்டுதல்‌; சிலம 
பாட்டத்தின்‌ முதல்‌ கால்‌ 
வரிசை. 


அ. கா. பெருமாள்‌ 


பாவுகல்‌ வரிக்கல; நீண்ட கல்‌. 

பாளை தெதன்னம்பூ; கமுகம்பூ; 
மனித ஈரல்‌. 

பாறிப்போதல்‌ 
போதல்‌. 


இளைததுப 


பானக்கம்‌ (பானைககம்‌) கருப்புக்‌ 
கடடி,, புளி, சுககு, நார்த்தை 
இலை கலந்த குளிாபானம்‌. 


டசி 


பிக்கல்‌ பிடுங்கல்‌ 


சில்லற;) தொந்தரவு 


(அல்லற 


பிச்சு உதறுதல்‌ மிகத்திழமையாக 
வேகமாகச்‌ சரியாகச செய்தல்‌, 
பாராட்டுச்‌ சொல்‌. 

பிச்சுப்பிடுங்கல்‌ தொந்தரவு 
செய்தல. 


பிசகுதல்‌ தவறுதல்‌; இருந்த இடத்‌ 
திலிருந்து மாறுதல்‌. 


பிசானம்‌ பாகக பசானம்‌. 

பிசிங்கி கஞ்சன்‌, 

பிசினி கஞ்சன்‌. 

பிசுக்கன்‌ கஞ்சன்‌. 

பிசுக்கு அமுக்கு 

பிசுக்குதல்‌ பிசைத்தல்‌. 

பிஞ்சு்போதல்‌ பெயாந்து போதல்‌ 

பிட்டுத்‌ தோண்டி பிட்டு 
அவிக்கப்‌ பயன்படும்‌ வாய்‌ 


குறுகிய சிறிய செம்பு அலலது 
பித்தளைத தோண்டி. 


பிட்டு வைத்தல்‌ பெயர்த்து 


வைததல 


119 


பிடாகை நாஞ்சில நாடடின்‌ 
பழைய பகுப்பு (நாஞ்சில்‌ நாடு 
பன்னிரெண்டு பிடாகை 
களைக்‌ கொண்டது] 


பிடிமானம்‌ ஆஅதாரத்திறகுரிய 
சான்று; அதாரம்‌. 


பிணையல்‌ (புணையல்‌, 


பொணையல்‌) நெற்கதிரைப 
போரடிக்கும்‌ நான்கு மாடு 
களின்‌ தொகுதி; உடலுறவு. 
பிணையல்‌ மாடு போரடிககும 


மாடு, 
பித்தாநாள்‌ மறுநாள்‌; அடுத்த 


நாள்‌. 

பித்தான்‌ பட்டன்‌. 

பிப்பாடை மாட்டின்‌ முதுகில்‌ 
இருக்கும சுழி. 

பிரதமன்‌ பாயாச வகை. 

பிரமாணம்‌ அதாரம்‌; அவணம்‌. 

பிரயோசனம்‌ உபயோகம, 

பிராது குற்றம்‌ சாட்டுதல்‌; வக்கீல்‌ 
நோட்டீஸ்‌. 

பிராந்து கருடன்‌, மனநிலை 
சரியில்லாதவன்‌; பைத்தியம்‌; 
பிறரிடமிருந்து வேறுபட்டவர்‌. 


பிராயம்‌ வயது 

பிரி புத்தி பேதலித்தவன்‌. 
பிரித்தல்‌ வரூலித்தல்‌. 
பிரிப்பது பணம வரூல செயவது. 


பிரியணை பானையைத்‌ தரை 
யில்‌ அசையாமல்‌ வைக்க உத 


வும்‌ பொருள்‌. 


பிரியைக்‌ கட்டி இழுத்தல்‌ வைக்‌ 
கோல பிரியால கெகொடும்‌ 


120 


பிரியணை 

பாவியைக்‌ கட்டி இழுப்பது 
போல்‌, குற்றம்‌ செய்தவரைக்‌ 
கட்டி இழுப்பதாகக்‌ கூறல. 

பிரிவு வரூல. 

பிலாக்கணம்‌ அழுகை கலந்த 
ஒப்பாரி. 

பிலே பயல்‌, பையன்‌. 

பிள்ளை அடுப்பு பார்க்க : கொடி 
அடுப்பு. 

பிள்ளை மண்‌ விறகு அடுப்பின்‌ 
அருகில்‌ உளள குட்டியான 
மண்‌ மதில்‌ 

பிள்ளைத்தாச்சி கைக்குழந்தை 
உடையவள 


பிள்ளைமாத்து இருமணமான 
அடுத்த நாள காலையில்‌ மண 
மக்கள்‌ அமர்ந்துருக்கப்‌ பொம்‌ 
மையை வைத்து செய்யப்படும்‌ 
சடங்கு. 


பிள்ளையாண்டன்‌ பையன்‌. 


பிள்ளையார்‌ தாலி வேளாளரின்‌ 
தாலியில நடுவில்‌ 


பிளளையார்‌ வடிவம்‌. 


உள்ள 


பிள்ளையார்‌ பந்து கல்லின்‌ 
மேல்‌ பந்தை எறிந்து விளை 
யாடும்‌ ஒருவகை நாட்டார்‌ 
விளையாட்டு 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


பிளாப்பெட்டி பார்க்க : அரி 
வட்டி 

பிளாவு முறம்‌. 

பிறகால்‌ பினனர்‌, பிறகு. 


பிறவிக்குணம்‌ இயல்பான 


குணம்‌ 
பின்னேரு வயல உழவில்‌ கடைசி 


யாக வரும்‌ ஏர்‌. 


(3 


பீ உருட்டும்‌ வண்டு ஒருவகை 
பொன்வண்டு. 


பீச்சக்கால்‌ இடது கால்‌. 
பீச்சக்கை இடது கை. 


பீச்சல்‌ வயிற்றுப்‌ போக்கு; கழிச்‌ 
சல்‌. 


பீச்சாங்கை இடதுகை 


பீச்சாங்கொள்ளி பயந்த சுபா 
வம்‌ உடையவன்‌. 


பீசாத்தி சிறிய கத்து, 


பீத்தண்ணி வயிறறுப போக்கு, 
மலம்‌ தணணீராகப்‌ போதல்‌. 


பீத்துணி குழந்தை மலம்‌ பெய்த 
துணி. 


பீத்துதல்‌ வீண்பெருமை பேசுதல்‌. 
பீத்தை கிழிநத; ஓட்டையான. 


பீத்தை பெருமை தம்பட்டம்‌ 
அடிததல; தற்பெருமை பேசல; 
தகுதியில்லாதவற்றைப்‌ பெரிது 
படுத்தல்‌ 


பீநாறி ஒரு செடி. 


அ. கா. பெருமாள்‌ 


11 


புக்கன்‌ சம்பா ஒரு வகை நெல்‌. 


புகைச்சல்‌ மனஸதாபம; இரணடு 
பேருக்குள்ள மன வேறுபாடு. 


புகையறை சமையலறையில்‌ 
உள்ள நூலாமபடை, 


புங்கு ஒருவகை மரம்‌. 

புங்கு புங்கென்று கோபத்தைக்‌ 
குறிககும அடுககுத்‌ தொடர்‌. 

புட்டான்‌ தும்பி; ஒருவகைப்‌ 
பட்டாம்‌ பூசசி. 


புடம்‌ போடுதல்‌ சுததபபடுத்‌ 
தல்‌, மறுபரிசீலனை செய்தல்‌. 
புடவடை திருமணம; புடவை 
கொடுத்து மணம்‌ செய்தல்‌. 
புடுக்கு ஆண உறுபபு. 
புடை பொந்து; நண்டு வளை. 
புண்ணாக்கு பிண்ணாககு. 
புண்ணியானம்‌ தாத்தம. 
புண்ணியானம்‌ தெதளித்தல்‌ 
கோவில்‌ பூசாரி கருப்பக்கிரகத்‌ 
தில உளள புனித நீரைப்‌ 
பக்தர்கள மேல தெளிததல்‌. 


புண்ணியாளன்‌ புணணியவான்‌; 
கண்டலாகச சொல்வதற்குப்‌ 
பயன்படுவது 


புத்தரிசி சாப்பிடல்‌ வயல்‌ 
அறுபபுக்குப்‌ பின்‌ புதிய 


அரிசியைச சமைககும்‌ சடங்கு. 
புத்திர பாக்கியம்‌ மகன 
புத்திமுட்டு பணம இல்லாத 


நிலை. 


121 


பருவ 


புத்தியறிதல்‌ பெண 
மடைதல்‌ 

புதுநிறம்‌ மாநிறம்‌. 

புதுமாடு குளுப்பாட்டல்‌ எதை 
யும ஆரம்பத்தில்‌ சரத்தை 
யாகச்‌ செய்துவிட்டு பின்‌ 
அதில்‌ சிரத்தை குறைதல. 

புரிச்சம்‌ பொரிசசம்‌) சோதிடம. 

புருத்திச்‌ சக்கா அனனாசிப்பழம. 

புரை அறை; கண்‌ பூழை நோய்‌. 

புரையிடம்‌ காலிமனை. 

புலப்பம்‌ தனியாக இருந்து 
பேசுதல்‌, 

புலமாடன்‌ நாட்டார்‌ ஆண 
தெய்வம்‌; மாடன்‌ வகை. 

புழுக்கச்சி சாதிப்‌ பிரஷ்டம 
செய்யப்பட்டு ஊரின்‌ புறத்தே 
குடியிருக்கும பெண வேலைக 
காரி, 

புழுக்கம்‌ வெபபமாக இருததல்‌; 
காறறில்லாமல இருத்தல்‌; 
பொறாமை 

புழுங்கல்‌ அவித்த நெல்‌. 

புழுதி புரட்டி ஒருவகை நெல்‌. 

புளிக்கறி புளியும தேங்காயும 
அரைததுத்‌ தயாரிதத குழமபு. 

புளிசேரி மோர்க்குழம்பு. 

புளிசேரி வைத்தல்‌ சொததை 
அழித்தல. 

புளிமொளம்‌ மீன குழம்பு. 


வேலை சமையல்‌ 


புளுக்க 


வேலை 


122 


புளுக்கை எலியின்‌ மலம; ஆட்‌ 
டன மலம்‌ (எலிப புளுக்கை, 
ஆட்டாம புளுக்கை]) கீழ்த்‌ 
தரமான. 

புளுங்கல்‌ அவித்த நெல. 

புளுபுளுன்னு அர்த்தமும்‌ இனி 
மையும இல்லாமல்‌ தொடர்ந்து 
பேசுபவரைக்‌ குறிப்பதற்குரிய 
சொல்‌. 


புறத்தாலே (பொறத்தாலே) 
பின்புறம்‌ 

புறவெட்டு மரத்தை அறுத்தபின்‌ 
வரும வெட்டுத்துண்டு. 

புறுபுறுத்தல்‌ முணுமுணுத்தல. 

புனுகுச்சம்பா ஒருவகைச்‌ சம்பா 
தெல 

புஷ்பவதி அதல்‌ பார்கக : சமை 
தல. ப 


ஸர 


பூச்சி காட்டல்‌ போலியாகப்‌ 
பயமுறுத்தல்‌. 

பூச்சை பூனை 

பூசனம்‌ பூத்தல்‌ உணவுப்‌ பொரு 
ளில்‌ காளான்‌ 
கெட்டுப்‌ போதல்‌. 


பட ருதல்‌) 


பூசி மெழுகல்‌ ஒருவரின்‌ குற்றம்‌ 
அலலது பேச்சைச சாதக 
மாக்கிப்‌ பேசல 

பூசை வைப்பு சரஸவது பூஜை. 

பூஞ்சம்பா ஒருவகைச்‌ சமபா 
நெல்‌ 

பூஞ்சு பலாப்பழத்தில ஒட்டி 
யிருககும்‌ நார்ப்பகுதி. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


பூட்டாங்‌ கயிறு ஏரை மாட்டு 
டன்‌ பூட்டும்‌ கயிறு. 


பூட்டுபூட்டா அடுக்கடுக்காக 


பூடம்‌ நாட்டார்‌ தெய்வததுற்‌ 
குரிய பொதுவான வடிவம 


2 


பூண்‌ உலக்கை இரும்புப்‌ பூண்‌ 
பிடிககப்பட்ட உலக்கை 
(பார்க்க : குப்பிப்பூண்‌). 


பூடம்‌ 


பூத்துப்‌ போதல்‌ உணவு, ஊறு 
காய கெட்டுப்‌ போதல; 
பார்த்து அலுத்துப போதல்‌. 
பூதம்‌ பூரான. 


பூப்படைப்பு நாடடார்‌ தெயவத்‌ 
திறகுச செயயப்படும்‌ வழிபாட்‌ 
டில்‌ படைககப்படும்‌ மலர்‌ 
குவியல்‌, 

பூப்பொருத்தம்‌ மணமககளுககுக 
சாதகப பொருததம்‌ பார்க்க 
முடியாத நிலையில சிவப்பு, 
வெள்ளைப்‌ பூககளைத்‌ தனித்‌ 
தனியாகப்‌ பொதிநது வைதது 
குழந்தையைக்‌ கொணடு 
எடுக்க வைதது மூடிவு செய்‌ 
வது. 


பூம்பாளை ஒருவகை நெல்‌ 
பூராவும்‌ முழுவதும. 
பூராப்பு பார்க்க : கூராப்பு 


பூராவு மகிழ்ச்சி, சந்தோஷம 


அ.கா. பெருமாள்‌ 


பூரான்‌ சுழி மாட்டுக்கு வரும்‌ 
தோய்‌. 

பூவிமுதல்‌ கண்ணின்‌ கருவிழியில்‌ 
வெள்ளை விமுதல. 

பூளு நீளமான அணகுறி. 


பூனாம்‌ பூனாம்‌ மெல்ல மெல்ல; 
மிகக்‌ கவனமாக; பததிரமாக 


பொ 


பெகளம்‌ தகராறு; கலவரம்‌; ஆர்ப்‌ 
பாட்டம்‌; சண்டை, 


பெண்‌ சிரட்டை. தேங்காயின 
கண்‌ உள்ள பாரதி மூடி, 


பெண்ணடி பெணவாரிசு. 

பெண்ணம்பழம்‌ பனம்பழம்‌ 

பெண்ணையன்‌ மனைவி 
சொல்லைக்‌ கேட்பவன்‌. 


பெத்து விவரமிலலாதவன்‌; 
அடுத்தவரின்‌ பேச்சைப்‌ புரிந்து 
கொள்ள முடியாதவன்‌; அறி 
விலலாதவன்‌. 


பெரட்டல்‌ வாநதி, 
பெரட்டன்‌ ஏமாத்துக்காரன. 
பெரட்டு ஏமாத்துவேலை. 
பெரட்டுதல்‌ வாந்தி வருதல்‌. 
பெரியமனுஷியாதல்‌ பருவம 


அடைதல்‌ (பாரகக : சமைதல்‌), 
பெருவாதி அதிகம்‌ மீன படல. 
பபெரை அறை. 


டோ 


பேடித்தூாறி பயப்படுபவன: 
பயததால மலம்‌ பெயபவன்‌ 


123 


பேத்தையன்‌ விவரம்‌ இல்லாத 
முூடடாள்‌. 

பேப்பட்டி வெறிநாய்‌. 

பேழுட்டை காளான. 

பேய்ப்பந்து துணிப்பந்தை ஒருவர்‌ 
மேல்‌ ஒருவர்‌ விட்டெறிநது 
விளையாடும சிறுவர்‌ விளை 
யாட்டு. 

பேர்க்கூலி ஒருவரின்‌ பெயரை 
அவரது பேரன அலலது 
பேததிக்கு விடுவதற்குக்‌ 
கொடுக்கும்‌ சொத்து அல்லது 
பணம்‌, 

பேஷ்கார்‌ மாவட்ட உயர்‌ அதி 
காரி; திருவிதாங்கூரில்‌ திவா 
னுககு அடுத்த நிலையில்‌ இருப்‌ 
பவார்‌ 

பேஷ்கார்‌ ஆக்குதல்‌ ஒருவரின்‌ 
தகுதியை மிகைபபடுத்துிக்‌ 
கூறல. 


டா 


பைதா வண்டிச்‌ சக்கரம; பைசா. 
பைய மெதுவாக 


பைவலை அற்று முகத்துவாரத 
தில்‌ மீன்‌ பிடிக்கப்‌ பயன்படும 
வலை. 


பொ 


பொக்கணம்‌ சிறிய மூட்டை, 
பார்சல்‌; பொதியல்‌. 


பொக்களம்‌ கொப்புளம. 
பொக்கன்‌ பெரியம்மை. 


பொக்கு உள்ளீடு இலலாத தானி 
யம; வலு இலலாத உடம்பு 


[24 


பொங்கப்பெரை சமையலறை. 

பொசறு புயல்‌. 

பொசுக்குன்னு விரைவாக. 

பொசுங்குதல்‌ லேசான மழை 
தூ வுதல 

பொட்டச்சி பெண; பழிககும்‌ 
சமயத்துல அலலது குறறம 
கூறும்‌ சமயத்தில கூறும்‌ சொல்‌; 
பெண்ணைப்‌ பழிககுமபோது 
பயனபடுததும்‌ சொல்‌, 


பொட்டு அறல்லே உழவு சாவில்‌ 
சிறு துண்டு உழபபடவிலலை. 

பொட்டுன்னு ஒரு நிமிடத்தில, 
மிகக்‌ குறுகிய நேரத்தில்‌. 

பொட்டை பெண்‌; குருடு. 


பொடக்கள புழக்கடை 1பொடக்‌ 
காள] 


பொடதி பிடறி. 
பெொஈடவு பொந்து; புடை. 


பொடி அடுப்பு மரபபொடி 
அடுப்பு. 

பொடி நடை மெதுவான நடை... 

பொடி விதை நிலத்தைக்‌ காயப்‌ 
போட்டு ௨முது விதைக்கும்‌ 
விதை. 

பொடியில்‌ பரவுதல்‌ காய்நத 
நிலத்தில்‌ விதைத்தல்‌. 

பபொடியுழவு காயந்த வயலில்‌ 
உழுதல. 

பொடுக்கு தலைபபேன்‌. 

பொத்தச்சி உடல பருத்த பெண்‌. 

பொத்திபொத்தி மிகக்‌ கவன 
மாக) அரவணைப்புடன்‌. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


பொத்துவரத்து ரகசிய உறவு; 
கணக்கில வராத வருமானம 


பொத்தை சிறு குனறு, 

பொதப்பு போரவை, நாசி; மூக்கு. 

பொதிமாடு பொதி சுமககும 
மாடு. 

பொதியெருமை பொதிகொண்டு 
செலலும்‌ எருமை 

பொந்தன்‌ குணடானவள்‌. 

பொந்து எலிவளை. 


பொம்பள மச்சான்‌ பெணகளுட 
னேயே இருப்பவன. 

பொரிச்சம்‌ பார்த்தல்‌ ஜாதக 
மின்றிப பரலகளை உருட்டிப்‌ 
பார்த்துக்‌ கூறல்‌ 

பொரிஞ்சு தள்ளுதல்‌ வாய்‌ துடுக்‌ 
காக தொடர்ந்து பேசுதல. 

பொருக்காடிற்று புண உலர்ந்தது. 

பொருத்து நெற்றி. 

பொலி நெறபொலி; நெல்‌ குருத்து 


வெளிவரும நிலை; தானியக 
குவியல்‌. 

பொலி வீசுதல்‌ போரடிதத 
நெல்லை மூறம்‌ கொண்டு வீச 
சுததப்படுத்துதல. 

பொலிக்கால்‌ ஆடுமாடுகளின்‌ 
புணர்ச்சி. 

பொலுப்பம்‌ நிறைவு. 

பொழி கடலும்‌ காயலும சேரும்‌ 
பகுதி. 


பொழித்தட்டுப்‌ பலகை வயல 
மண்ணைச்‌ சமமாக ஆஅககும 
பலகை 


அ. கா. பெருமாள்‌ 


பொழுது சூரியன; நேரம்‌. 


பொழுது அடைய சூரியன்‌ 
அஸதமிக்க. 

ெபொளித்தல்‌ உடைத்தல 
பொற வெட்டு மரம்‌ அறுத்த 
பின்‌ கிடைக்கும்‌ ஒழுங்கற்ற 
பலகை 

பொறத்த பினபுறம்‌ 


பொறம்போக்கு நிலம்‌ அரசு 
நிலம 


பொறவாசல்‌ பின்வாசல. 

பொறவு பினனர்‌. 

பொன்னாசி மூக்கின்‌ உள்பகுதி 

பொன்னுத்தோணி பாசக்க 
வள்ளம்‌. 

பொன கச்சல்‌ இருமல்‌, சண்டை 
மனஸ்தாபம்‌, மாறுபாடு. 


பொனகயான்‌ நெறகதிருககு 
வரும்‌ நோய. (இநதோய்‌ வந்‌ 
தால பயிர்‌ சாம்பல்‌ நிறத்தில 


இருககும்‌.) 
போ 


போக்கத்தவன்‌ சொதது இல்லா 
தவன்‌ 


போக்கத்து வேறு வழியில்லாமல்‌. 


போக்கழிஞ்சு நிலைதடுமாறி, 
வேறுவழி இலலாமல்‌. 
போக்கறுவான்‌ போக்கிடமில்‌ 


லாதவன்‌ 


போக்காளன்‌ 


இறந்தவன்‌. 


இளமையில்‌ 


125 


போக்கு வழிமுறை 


போக்கு வரவு பட்டாமாறுகை, 


போக்குவெயில்‌ மாலை 4 மணி 


முதல்‌ 6 வரையுள்ள வெயில. 


போச்சுல போகும்போது, இறக்‌ 
கும்போது, 

போஞ்சி எலுமிசசம்‌ பழச்சாறு. 

போட்டி. வேதக்கதைப்‌ பாடல்‌); 
பழைய ஏறபாட.டுக்‌ கதைகளை 
ராகததுடன பாடும்‌ நாட்‌ 
டார்‌ கலை 

போடு மரத்தின்‌ நடுவில்‌ விழும்‌ 
பொந்து; வயல்‌ வரபபில 
தண்டு நுழைந்து ஏறபடுததும்‌ 
பொநது; ஒரு வயலிலிருந்து 
இன்னொரு வயலுக்கு உரம்‌ 
கலந்த நீர்‌ செல்வதற்குச்‌ செயற்‌ 
கையாக உருவாககப்படும்‌ 
திருட்டுத்தனமான வளை, 
ஊளாளீடு இல்லாத தேங்காய்‌. 

போணி செம்பு அலலது பித்‌ 
தளையால்‌ அன பாததிரம. 

போத்தி அர்ச்சகர்‌; நாவிதர்‌ உயிர்‌ 
சாதியினரை அழைப்பதறகுரிய 
சொல்‌; தாத்தா. 


போத்து அறிவில்லாதவன்‌; 
பார்க்க :; கோம்பை. 

போர்‌ புளளி (மாடுகளுடன 
தொடர்புடைய சொல), 

போல்‌ 
கறுப்பு. 

போறு தடி; சட்டம. 


மாட்டுவண்டியின்‌ 


ம்‌ 


மக்கள்‌ தாயம்‌ பாக்க மககள 


வழி 


126 


மக்கள்‌ வழி தந்தையின்‌ சொதது 
மகனுக்கு வரும மூறை 
கொண்ட வேளாள சாதியினர்‌. 

மக்களே மகனே, மகளே; குழந 
தாய்‌ விளிசசொல்‌. 

மகழிப்பருவம்‌ சேற்றுக்காலாக 
உழுது சாகுபடிக்குத்‌ தகுதியான 
நிலை, 

மகிழி சேறு 

மகுடித்தல்‌ கவிழுதல்‌. 

மகுடம்‌ தப்பட்டை; கணியான்‌ 
ஆட்டததிற்குரிய தோலிசைக 
கருவி; வட்ட வடிவிலான ஒரு 
ழூகக கருவி. 

மங்களா வரவேற்பு அறை; 
பெரிய வீடு; பங்களா. 

மச்சம்‌ மறு; மீன்‌. 

மச்சம்பி அத்தான; அக்காளின்‌ 
கணவன்‌. 

மசணை சோம்பேறி 

மசிக்குப்பி மைக்கூடு. 

மசிதல்‌ மயங்குதல்‌; வயப்படுதல. 

மசுக்குட்டி ஒரு வகை புழு 
(முருங்கை, பூவரசு போன்ற 
மரங்களில்‌ ஓட்டி இருக்கும்‌. 
இதன முடி. உடம்பில்‌ பட்டால்‌ 
ஊரல்‌ ஏற்படும), 

மஞ்சக்கோழி கடல்‌ மீன்‌ வகை. 

மஞ்சணாத்தி ஒருவகை மரம. 

மஞ்சணை நாட்டார்‌ தெய்வங்‌ 
களின்‌ உருவததின மேல்‌ பூசப்‌ 
படும சிவபபு நிறமுடைய 
மஞ்சள, சுண்ணாம்பு எண்‌ 
ணெய கலந்த மணமான 
சாந்து. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


மஞ்சத்தோறு மஞசள்‌ கிழங்கு; 
தாலி. 

மஞ்சாடி மஞ்சாடி மரத்தில 
உள்ள சிவநத நிறமூடைய காய; 
தாயம்‌ (பலலாங்குழி) என்னும்‌ 
நாட்டார்‌ விளையாட்டில்‌ 
பயன்படுததப்படுவது; தங்கம 
நிறுப்பதறகுரிய ஓருவகை 
அளவை. 

மஞ்சுவால்‌ மாட்டின வால்‌ 
வகைகளில ஒன்று, 

மட்டி வாசனை உடைய ஒரு 
வகை வாழைப்பழம்‌. 


மட்டுப்பா மொட்டை மாடி. 


மடச்சாம்பிராணி மடத்தன 
முடைய குழநதையை விளை 
யாட்டாகப்‌ பழிக்கும்‌ சொல. 


மடல்‌ தென்னை ஓலை. 
மடவலை தாழ்வான கடல்பகுதி 
யில்‌ பேோடபபடும்‌ மீன்வலை 
மடி கட்டுமரம்‌; மீன்வலை. 
மடிக்காமல்‌ சோம்பலின்றி. 
மடிச்சீலை மடியில கட்டியிருக 
கும சுருக்குப்பை; மடியில்‌ ரக 
சியமாகக்‌ கட்டி வைத்திருக்கும்‌ 
துணிபபை (பார்கக : சுருக்குப்‌ 
பை. 
மடு பசுவின்‌ மடு 
மடுதாருதல்‌ மாடு மகப்பேற 
றிற்குத்‌ தயாராதல. 
மடுப்பெட்டி வெற்றிலை வைத 
திருக்கும்‌ பெட்டி. 


மடை துவாரம. 


௮. கா. பெருமாள்‌ 


மடை திறப்பான்‌ களர்‌ 


மடையைத திறக்கும வேலை 
யாள 
மடை திறப்புக்‌ கதிர்‌ அறுவடைக்‌ 
காலத்தில்‌ மடை திறப்பா 
னுக்குக்‌ கொடுககப்படும கூலி 
நெற்கதிர்‌. 
மண்டக்கனம்‌ தலைவலி, 
மண்டி எஞ்சிய இரவப்பொருள்‌. 
மண்டையடி தலைவலி 


மண்ணைக்‌ கரையேறுதல்‌ 


காலின கெண்டைச்‌ சதை 
மேலேறுகை; வயல்கால 
மண்ணை வெளியே எடுத்துக்‌ 
கரையில்‌ போடுதல்‌. 
மண்வெட்டிப்படம்‌ மண்‌ 
வெட்டியில்‌ உள்ள பரந்த 
இரும்பாலான பகுதி, 


வேப்பங்தாங்கி 


மண்வெட்டிப்‌ 
படம்‌ 


மண்‌ வெட்டிப்படம்‌ 
மணல்கால்‌ மணல்‌ மிகுந்த வயல்‌ 
பகுதி 
மணல்தேரி மணலகுன்று 
மணவை மீன்‌ வகை. 


மணிக்கொச்சம்‌ பருமன்‌ குறைந்த 
கயிறு. 


மத்தவன்‌ மேறபடி அள, 


127 


மத்தியானம்‌ உசசிபபொழுது 


மதினி அண்ணி (பாரசக்க 


மயினி) 


மதுக்குடம்‌ காளியூட்டு விழா 
வில்‌ மதுவைப்‌ பெபாங்கச்‌ 
செயய உதவும்‌ குடம்‌. 


மதுப்பொங்கல்‌ காளிகோவில்‌ 
விழாவில்‌ நடக்கும்‌ சடஙகு,. 

மந்துக்கால்‌ யரனைககால்‌ 
வியாதி. 

மப்பு அணவம்‌; திமிர. 

மப்பும்‌ மந்தாரமும்‌ கருமேகம்‌ 
சூழ்ந்த நிலை; மழைக்கு அறி 
குறியாக மேகம்‌ சூழதல்‌. 


மம்மல்‌ அதிகாலை நேரம்‌. 
மயக்கிமாலை தந்திரக்காரி. 
மயம்‌ வசதி 

மயமா நிறைய. 

மயானம்‌ சுடுகாடு. 


மயிராண்டி ஒருவனைப்‌ பழிப்‌ 
பதற்குரிய கேவலமான சொல்‌. 


மயிலை மாட்டின்‌ நிறத்தைக 
குறிககும சொல்‌. 


மயினி அணணன மனைவி, 
அண்ணி. 


மர்மம்‌ பாகக : வர்மம்‌. 


மரக்கால்‌ நெல அளககப பயன 
படும்‌ முகத்தலளவு கருவி 


மரண ஓலை மரணத்திற்குரிய 
நாள, 


மரம்‌ நிலததைச்‌ சமப்படுத்த 
உதவும்‌ தடி. 


128 


மரக்கால்‌ 


மரம்‌ மீன்‌ பிடிக்கப்‌ பயனபடும்‌ 
கலன, முறாககு, இலலை 
போன்ற மரங்களால்‌ செயயப்‌ 
படுவது. 

மரவை மரத்தால்‌ செயயபபட்ட 
பாத்திரம்‌; உப்பு வைபபதற்‌ 
குரிய பாததுிரம்‌ 

மருத்துவி மருத்துவச்சி; மகப்‌ 
பேறு பார்பபவள்‌ 


மருந்து சாராயம்‌. 


மருந்துப்புரை வெடிமருந்து 
வைக்கப்பட்ட அறை, 


மருந்துப்‌ புரை இசக்கி வெடி 
மருந்து அறையின்‌ காவல்‌ 
தெயவம்‌. 


மருமக்கள்‌ தாயம்‌ பாரக்க : மரு 
மக்கள்‌ வழி 

மருமக்கள்‌ வழி தந்தையின்‌ 
சொதது அவரது சகோதரியின்‌ 
மகனுக்கு உரிமை உடையது 
என்னும்‌ வழக்காறு உடைய 
வழி; வேளாளரின்‌ ஒரு பிரி 
வினா. 


மருவீடு மாப்பிளளை வீட்டிற்கு 
மணமககள செலலும சடங்கு. 

மல்மல்‌ ஒரு வகை துகில்‌ (மல்‌ 
லீஸ்‌ வேடடி) 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


மல்லிகைச்‌ சம்பா சமபார 


வகையிலான ஒரு வகை நெல்‌. 
மலக்கறி காய்கறி (மரக்கறி), 
மலக்காட்டுக்குளம்‌ மலை அடி 

வாரத்தில அமைக்கபபட்ட 

குளம்‌. 
மலத்துதல்‌ நிமிர்த்து வைத்தல்‌ 
மலந்து மலலாந்து. 
மலம்பாதை மலை வழி. 
மலம்பிஞ்சு துணடுக்கல்‌. 
மலரணை ஒற்றி, 


மலையாமை மலையில்‌ காணப்‌ 
படும்‌ அமை வகை. 


மலையாழ்மை மலையாள விபி 
யில மலையாளமும்‌ தமிழும்‌ 
கலந்து எழுதப்படும்‌ மொழி, 

மலையிஞ்சி இஞ்சி வகை. 

மவுசு மதிப்பு, மரியாதை. 


மழுப்புவது ஒரு விஷயத்தை 
சாமர்ததியமாக மறைப்பது. 


மற்றநாள்‌ (நாளைக்‌ கழிதது) 
நாளை நின்று மறு நாள்‌. 


மறகழலுதல்‌ மனநிலை சரியில்‌ 
லாமல்‌ அதல்‌, 


மறி வெளளாட்டின்‌ குட்டி. 

மறித்தல்‌ வழிமறித்தல்‌. 

மறுக பிறகு. 

மறுநீர்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
விதையை நனைக்க உதவும்‌ நீர்‌. 


மறுநீர்‌ காட்டுதல்‌ நெநல்‌ 
விதையைச்‌ சாக்கில்‌ கட்டி 
நனைத்தல. 


அ. கா. பெருமாள்‌ 


மறுப்பு இரண்டாம்‌ உழவு. 


மறுப்பு உழவு மறு உழவு; முன்‌ 
உழுத சாலுக்கு குறுக்காக உழு 
வது 


மறுபடி பதில்‌; விடை. 

மனிசலாதல்‌ புரிதல்‌. 

மனையருவா மீன்‌ அறுக்கும்‌ 
கத்தி 

மனோலமாலை ஒருவகை தங்க 
நகை. 


மனோலம்‌ இனிப்பான முறுக்கு. 


1ய்[ 


மாங்கல்யக்காடி இருமணம்‌ 
முடிந்த அடுத்த நாளில்‌, முந்‌ 
திய நாளின சாதம்‌, பச்சரி௫, 
முளைப்பாரி தளிர்‌ ஆகிய 
வற்றைக்‌ கலந்து செய்யபபடும்‌ 
காடி 

மாச்சப்படுதல்‌ சோம்பல கொள்‌ 
ளுதல்‌. 

மாச்சல்‌ கூச்சம்‌; சோம்பேறித்‌ 
தனம்‌; இயலாமை. 

மாசட்டி அரிசி மாவு வறுக்கப்‌ 
பயன்படும மண்சட்டி. 

மாசப்பிறப்பு மாத முதல்‌ நாள்‌. 

மாசமா இருத்தல்‌ கர்ப்பமா 
யிருத்தல்‌. 

மாசியடித்தல்‌ பசு உடலுறவு 
கொளளுவதற்குரிய காலம்‌. 

மாட்டி காதணி. 


மாட்டு வலைகளை உரிய முறை 
யில சரி செய்தல்‌. 


129 


மாட்டுத்தொட்டி மாடுகளுக்குக 
கழுநீர்‌ வைகக உதவும மண 
ணால்‌ அன தெதொட்டி. 


மாடம்‌ குடிசை 


மாடன்‌ சுடலை மாடன்‌ என்ற 
நாட்டார்‌ அண்‌ தெய்வம, 
வேறு சில அண்‌ தெய்வங்‌ 
களுக்குப்‌ பின்‌ ஒடடாகக்‌ கூறப 
படுவது (பனறி மாடன, கரடி 
மாடன்‌]. 





மாடாக்குழி (மாடககுழி) விளக்கு 
பொருததி வைக்கப்படும 
மாடம, சுவநில உள்ளடங்கிய 
புரை. 

மாத்து சலவைத தொழிலாளி 
யிடமிருந்து வேறு ஒருவனின்‌ 
உடையைத்‌ தற்காலிகமாக 
அணிவதறகுப்‌ பணம்‌ கொடுத்‌ 
துப்‌ பெறுதல்‌. 

மாத்தை சலவைத்‌ தொழிலாளி. 


மாந்தலை பாயசம்‌ முதலிய 
உணவு வகைகளில்‌ சுவை 


பெருகுவதற்காக இடப்படும்‌ 
காய வைத்த மாமபழச சாறு 


மாந்தையன்‌ அறிவறறவன; 
கொத்தன; த௫௪சன்‌. 


மாந்தோணி பார்க்க ; வள்ளம 


130 


மாப்பு மனனிப்பு. 

மாமாலம்‌ பாசாங்கு. 
மாயமயக்கி மயககம செய்பவள, 
மாயி நாட்டார்‌ பெண்‌ தெயவம. 


மாரடித்தல்‌ மார்பில்‌ அடித்து 
ஒப்பாரி பாடுதல. 


மாரடிப்பு இறந்தவருக்காக மார்‌ 
பில்‌ அடித்து அழுதல்‌. 

மாராயப்பணம்‌ நிலததுககு உரிய 
வன பாட்டககாரனிட மிருந்து 
பாட்ட உறுதியின்‌ பொருட்டு 
முற்பட வாங்கும்‌ பணம்‌. 

மாராயப்பாட்டம்‌ மாராயப 
பணம்‌ வாங்கும்‌ பாட்ட வகை, 


மாராயம்‌ முன்பணம்‌; குத்தகை 
எடுப்பவர்‌ நிலஉடமையாள 
ருக்குக்‌ கொடுக்கும பாதுகாப்பு 
பணம. 


மாராயன்‌ உவச்சரைப்‌ போன்ற 
நடுவகை சாதி. 


மாலை பூத்தது திருமண காலம்‌ 
நெருங்கிவிட்டது. 


மாலைப்பதனீர்‌ மாலைநேரத்தில்‌ 
பனையிலிருந்து இறக்கப்பட்ட 
பதனீர்‌ 


மாவலிவாணன்‌ பெருந்தீனிக்‌ 
காரன்‌; அகட விகடம்‌ செய்து 
ஏமாற்றுபவன. 


மாற்றான்‌ மாாறறு மருநது 


மாற்றேர்‌ விடுதல்‌ தனக்கு ஒரு 
வர்‌ நிலத்தில்‌ உழுது கொடுத்த 
தறகுப்‌ பிரதியாக அவனி 
லததை தன்‌ ஏர்‌ விட்டு 
உழுதல்‌. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


மாறச்சன்‌ சாஸ்தா என்னும 
தெய்வம; மார்த்தாண்ட வாமா 
என்னும இருவிதாங்கூர்‌ அரசர்‌ 
தனககு உதவியவர்களுககு 
கொடுத்த விருதுப பெபயா 
(மாறு */ அச்சன்‌ - தநதை 
போன்றவன்‌]. 


மாறி எனவே; 


கட்த கன்ம மர்ககிடு 
ஆகவே, அகையால, அதனால்‌, 
மானாமருகுதல்‌ மிகவும்‌ கெஞ்சு 
தல்‌. 
மி 


மிச்சம்‌ எஞ்சியது; மீதி, 
மிச்ச சொச்சம்‌ மீது. 


மிச்சவாரம்‌ பயிரிடும செலவு 

தாவை முதலியவை கழித்து 
வயலிலிருந்து இடைக்கும்‌ 
வருமானம்‌ 


மிஞ்சி கால்‌ விரலில்‌ அணியும 
வெள்ளி அணிகலன்‌. 


மிதப்பு வலை முந்திய நாள்‌ 
கடலில்‌ வலையைப்‌ போடடு 
விட்டு அடுததநாள்‌ அதில்‌ 
அகப்படும்‌ மீனைப்‌ பிடிக்க 
பயன்படும வலை. 

மிதி கொழை வயலில்‌ மரத்தின்‌ 
இலை தழைகளைத்‌ தறிக்கா 
மல்‌ மிதித்து வைப்பது. 

மிதி பயிறு வயலில்‌ கதிர்‌ 
அறுக்கும்‌ முன்பு விதைக்கப்‌ 
பட்டு அறுவடையான பின்பு 
விளை முதிரும்‌ பயிறு வகை. 

மிளகுச்‌ சம்பா மிளகு போன்ற 
வடிவமுடைய உயர்ந்த சமபா 
நெல 


அ. கா. பெருமாள்‌ 


மினிட்டாம்‌ பூச்சி மின்மினிப்‌ 
பூச்சி, 


1 


ம்ீசாங்‌ குறுவா ஒருவகை நெல்‌. 
மீட்டு முறி ஓததி உரிமை நீங்கி 
யதைக்‌ குறிக்கும்‌ பத்திரம்‌. 
மீத்து வைத்தல்‌ மிச்சப்படுத்தல்‌. 
மீன்கூடு மீன்பிடிக்கும்‌ கருவி, 
மீன்பாடு மீன்‌ கிடைக்கும்‌ 


அளவு. 


மு 


முக்கு திருமபும்‌ மூனை, மூலை. 


மூகத்தை மாறவைத்தல்‌ ஒருவரு 
டன்‌ மாறுபாடு கொள்ளுதல. 


மூட்ட நிறைய, முழுதும்‌. 

மட்டி காப்பிணிகளுககும்‌, 
குழநதை பெறறவர்களுககும்‌ 
கொடுக்கப்படும மீன்‌, 

முடிவான்‌ ஏச்சுச்சொல்‌; முடிநது 
போகினறவன்‌; பழிப்பதற்குரிய 
சொல்‌. 

டுக்கு றிய சந்து; குறுகலான 
பாதை. 

மடுகு கையில்‌ அணியும்‌ தஙக 
அபரணம்‌. 

ஒடை தடங்கல்‌, பணததட்டுப 
பாடு; பசுமாடு ஈனும காலத்‌ 
தில்‌ பெண்குறி பகுதியிலிருந்து 
வீசும்‌ வாடை. 

முடைதல்‌ பினனுதல்‌; ஓலை 
பின்னுதல்‌ 


131 


முண்டக்கண்ணன்‌ திருடு முழி 
மூழிப்பவன்‌. 

மூண்டு வேட்டி; மரத்தடியில்‌ 
உள்ள திட்டுப பகுதி; நிரப்‌ 
பில்லாத பகுதி. 

மூண்டு கொடுத்தல்‌ மறுமணம 
செய்தல்‌; அண்‌ அலலது பெண 
ணின்‌ இரண்டாம்‌ திருமணம்‌. 

முத்தேதி மாத இறுதி நாள்‌. 

மூதல்‌ படி, ஊர்‌ பொருளாளர்‌. 

மூதலெடுப்பு பயன்‌ அடைதல்‌. 

முந்தி மடி; முனனர்‌; முன்னால்‌; 
முந்தானை 

முந்திரிக்கொத்து சர்க்கரை சிறு 
பயிறு மாவு சேர்நத தின்பண 
ட. 

மூழக்கோல்‌ கொத்தனார்‌ 
தரையைச்‌ சமமாக்கப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ மரப்பலகை. 

முழமுகாமலிருத்தல்‌ கர்ப்பமா 
யிருத்தல்‌. 

முழுமாடு தடியன. 

மூளை கட்டுதல்‌ நெல்விதையைச்‌ 
சாக்கில்‌ கட்டி நனைத்தல்‌. 

முளைப்பாரி கரைத்தல்‌ இரு 
மணச்‌ சடங்கிற்குத தயாரித்த 
மூளைப்பாரியைத்‌ திருமணம்‌ 
முடிந்த ஏழாம்‌ நாள்‌ ஆற்றில்‌ 
கரைத்தல்‌. 

முறி அறை; ஓலைப்பிரமாணம்‌; 
தேங்காயின பாதிப்‌ பகுதி 

மூறிக்கதவு திறந்து விடும்படி 
அமைந்த கதவு. 


132 


மறிப்பெட்டி. உலைபபிரமாணங் 
களைக்‌ காப்பாற்றி வைப்பதற்‌ 
குரிய பெட்டி. 

மூறைத்தல்‌ கோபததுடன்‌ கூடிய 
பார்வை; வம்புக்குச்‌ செல்லு 
தல. 

மூறையாம்பிள்ளை நாஞ்சில்‌ 
நாட்டு வேளாளா கஇிராமங 
களில ஊர்‌ காரியங்களைக்‌ 
கவனிககும்‌ குற்றேவல்காரர்‌. 

மூன்னிருட்டு மாலை முடிந்த 
பின நிலவு வரும நேரம. 


மூ 


மூக்கந்தண்டு மூக்கு மடல்‌ பகுதி 

மூக்குநாறுதல்‌ முகம்‌ சுளிததல்‌ 

மூக்குப்போணி தூக்குவதற்குக 
கைப்பிடியுள்ள பாத்திரம்‌; 
கெண்டி போனற அமைப்பு 
டைய பாததிரம்‌. 


மூங்கா ஆந்தை. 

மூங்கில்‌ பண்ணை அடர்த்தி 
யான மூங்கில்காடு. 

மூஞ்சி முகம்‌. 

மூட்டம்‌ பொதிதல்‌ ஆயத்தப்‌ 
படுததல; பிணத்தை எரிப்‌ 
பதற்குக தயாராகுதல்‌; 
பிணத்தை வைத்து விறகு 
அடுக்குதல்‌. 

மூண்டாணி மூன்று வீசம்‌ 

மூணாம்‌ கொம்பு மூன்றாம 
நாளையில்‌ விதைப்பதற்காக 
அதற்கு முன்‌ இரண்டு நாளும்‌ 
நீரில்‌ ஊறவைத்த நெல்விதை. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


மூத்தபிள்ளை திருவிதாங்கூார அர 
சா நாஞ்சில்‌ நாட்டு வேளாள 
ருககுக்‌ கொடுத்த பட்டம்‌, 
வரி பிரிக்கும்‌ உரிமை உடைய 
வர்‌, 

மூத்தவடியா முதல்‌ மனைவி. 


மூத்துப்‌ போதல்‌ திருமண 
வயதைத தாண்டி விடுதல்‌ 


மூதி மூதேவி. 


மூதியோலை மூடங்கின பனை 
யோலை. 


மூந்திக்‌ கருக்கல்‌ மாலை நேரம 


மூந்திக்கருக்கல்‌ இருள்‌ சூழும்‌ 
நேரம்‌ கருககல்‌; 


மூப்பிலு பெரியவர்‌; வயதானவர்‌. 
மூப்பு தலைமை, 


மூப்பு முளைப்பு, தான்தோனறித்‌ 
தனம, 


மூப்புப்போல விருப்பம்போல. 


மூரியோலை 
மோலை. 


பார்க்க ; மூது 


மூலம்‌ மூலகாரணம்‌; குதம்‌. 


மூலைகாத்தல்‌ இறந்தவரின்‌ 
மனைவி நோன்பிருத்தல. 


மோனி நகை அணியாத உறுப்புகள்‌, 
ஏசுவதற்குரிய சொல; ஜேஷ்டா 
தேவி ; மூதேவி. 


மெ 


மெக்காட்டாளு கூலியாள்‌. 


மெச்சுக்கொட்டுதல்‌ பாரஈடடு 
குல. 


அ. கா. பெருமாள்‌ 


மெச்சுப்போடுதல்‌ நடககும்‌ என 
நம்புதல. 


மெத்தனம்‌ தாமதம்‌; மெதுவாக, 
கவனமின்மை. 

மெட்டு தடை. 

மென்னி கழுத்து. 

மென்னியைப்‌ பிடித்தல்‌ 
கழுத்தைப்‌ பிடித்தல்‌; நிபபத 
தம்‌ செய்தல்‌. 

மெனக்கெட்டு செயல்பாடு 
களை நிறுத்திவிட்டு ஒன்றில்‌ 
கவனம்‌ செலுததல்‌; தனியான 
கவனிப்பு, 


மெனக்கெடு நேரம்‌ வீணாதல்‌. 


மெனக்கெடுத்துதல்‌ பயனின்றிப்‌ 
போகச்‌ செய்தல்‌. 


மெனக்கெடுதல்‌ வேறு வேலை 
களைவிட்டு ஒன்றில சிரத்தைக்‌ 
கொள்ளுதல்‌ 


மேமே 


மேச்செலவு வீடடிறகுரிய அன 
றாடச்‌ செலவு 


மேமழை இரணடாவது மழை. 
மேல்முகம்‌ மேற்குப்‌ பகுதி. 


மேலாக்காய்‌ சொல்லுதல்‌ 


மனப்பூவமின்றி வெளியில்‌ 
மடடும பேசுதல்‌. 
மேலா மேற்குத்‌ இசை. 
மேவலை கடலில்‌ நீரின மேல்‌ 
பகுதியில்‌ போடும மீன்வலை. 
மேவளவு வலை கடலின்‌ மேல்‌ 
மட்டத்தில ஓடும மீனைப்‌ 
பிடிக்கப பயன்படும்‌ வலை. 


133 


மேழி கலபபை குத்தியான பகுதி. 

மேழிக்‌ கலப்பை ஏரில கொழு 
உளள உமும்‌ பகுது, 

மேழிக்குண்டி பெரிய பிருஷ்ட 
(ர கடம்‌. 

மேளம்‌ கட்டுதல்‌ பார்க்க : களரி 
கட்டுதல்‌. 

மேளம்பிடித்தல்‌ ஆரம்பித்தல்‌; 
நையாண்டிமேளம்‌ எனற 
நாட்டுப்புறக்கலை தொடஙுகு 
தல்‌. 

மேனா மணமக்கள்‌ ஊர்வலம்‌ 
வரும்‌ பல்லக்கு. 

மேனா இழுப்பு ஆஸ்தமா. 

மேனி நெல விளையும்‌ அளவு; 
பெருமளவு விளைசசல்‌. 


லயம்‌ 


மைக்கண்‌ நெல்‌ வகை. 
மைக்குறுவா ஒருவகைநெல் 
மைச்சம்பா சம்பா வகை நெல்‌ 
மைச்சம்பி மைத்துனன்‌ 
மைச்சாலி சம்பா வகை நெல்‌. 


மைனி மதினி; 


மனைவி. 


அணணனின்‌ 


மொ 


மொக்குதல்‌ சாப்பிடுதல்‌; பெரு 
மளவு சாப்பிடுதல. 

மொகரக்கட்டை மூகம 

மொகரை முகம்‌. 

மொங்கா தளத்தை இறுகச்‌ 


செயயும கட்டை. 


134 


மொங்கான்‌ தரையைச்‌ சம, 


படுத்த உதவும்‌ மரத்தாலான 
கருவி 





மொங்கான்‌ போடுதல்‌ கட 
னாகவோ தற்காலிகமாகவோ 
பெறற பணம்‌ அல்லது 
பொருளைத்‌ தனக்கு உரிமை 
யாககுதல. 


மொட்டைக்‌ குறுவா ஒரு வகை 
பெதெல்‌ 


மொடக்கம்‌ தடை. 
மொடங்குதல்‌ தடைபபடுதல்‌ 
மொண்டி நொண்டி. 


மொண்ணையன்‌ அறிவு மழுங்கி 
யவன்‌. 

மொந்தன்‌ ஒரு வகை வாழை 

மொந்தன்பழம்‌ ஒருவகை 
வாழைபபழம்‌; அடி பருத்த 
உடம்புடையவன்‌. 

மொய்‌ அடுகளின்‌ தொகுதி. 

மொழுக்கு மரம்‌ மொழுக்கு 
தலுக்குப பயன்படும மரம 
(பாக்க : மொழுக்குதுல/, 

மொழுக்கு மரமடித்தல்‌ (பார்க்க 
பொழித்தட்டிப்‌ பலகை. 

மொழுக்குதல்‌ நடவு அல்லது 
விதைபபதறகு மூன வயல்‌ 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


தொழிலைத்‌ பொழித்தடடிப்‌ 
பலகையால்‌ சமப்படுததல்‌. 


மொளவட்டி, பலசரககு சாமான்‌ 
கள்‌ வைக்கும்‌ பல அறைகளை 
உடைய பெடடி. 


மொறடு பெபரியது, 


மோ 


மோட்டுக்‌ காவணம்‌ வீட்டின 
மூன பந்தல்‌. 
மோட்டை நீர்கசிநது வெளி 
யேறும்படி வயல்வரப்பில்‌ 
துவாரம்‌ இருப்பது. 
மோட்டோலை கூரை வேயும 
ஒலை. 
மோடு கடல்‌ அலை; கூரை ஓடு. 
மோடு கூடல்‌ மார்பெலும்பு 
கூடித்‌ தெரிதல்‌. 
மோரூற்றுதல்‌ ஒரு செயலை 
நிறுத்தல்‌; கைவிடுதல்‌. 
மோரெண்ணெய்‌ மோர்‌ சேர்நத 
மருநது எண்ணெய்‌. 
மோரைக்கயிறு மாட்டின்‌ 
வாயைச்‌ சுற்றிக்‌ கட்டும்‌ கயிறு. 
மோளுதல்‌ கிறுநீர்‌ கழித்தல்‌. 
மோளையன்‌ முரடன்‌, விவரம 
இல்லாதவன. 
மோவாய்கட்டை வாயின்‌ கீழ்‌ 
பகுதியில்‌ உள்ள இடம்‌. 


81 


யத்தனம்‌ கூட்டல்‌ ஒரு குறிப 
பிட்ட செயலைச்‌ செயயத்‌ 
தயாராதல. 


௮. தா. பெருமாள்‌ 


யா 


யாக்கால்‌ உழவுத்தொழிலுக்குரிய 
௦ரக்கமபு. 


யாக்கோட்டி வயக்கோட்டி,; 
மசககை. 

யாத்தினம்‌ மீன்‌ பிடிப்பதற்குரிய 
பொருட்கள்‌ - குறிப்பாக வலை. 

யாப்பியம்‌ நாஞ்சில நாட்டு மரு 
மககள்‌ வழி குடும்பத்தைச 
சார்நத ஒருவன்‌ குடுமபதது 
லிருந்து விலகும்போது அக்‌ 
குடும்பத்தில அவனுககுமுள்ள 
பாத்தியதைககு ஈடாகக்‌ 
கொடுதது ஒதுககும்‌ சொத்து. 

யாபித்தல்‌ அனுபவித்தல. 


யானம்‌ பாததிரம்‌. 


போ 


யோகிப்‌ பரதேசி பைராகி; 
வடதேசத்‌ துறவி. 


நா 


ராக்கடி தலையணி வகை. 

ராக்குடி பார்க்க : ராக்கு, 

ராசியாதல்‌ சமாதானமாகப்‌ 
பேசுதல 

சாட்டை ராடடினம, 

ராப்பாடி வயல அறுவடைக 
காலததில நடு இரவில்‌ கிரா 
மதது வீதிகளில உடுக்கடித்துக்‌ 
கொண்டு பாடி யாசகம டெறும்‌ 
புரத வணணாரா சமூகத்து 
மநதிரவாதி. 


135 


ராப்பத்தி இரவு நேரத்தில்‌ மட்‌ 
டும்‌ கைகளில்‌ அப்பி வைக்கப 
படும்‌ மருதாணி இலை. 

ராயவல்லி சர்க்கரை நாட்டுச்‌ 
சர்க்கரை. 

ராயபேரிசர்க்கரை நாட்டு சர்க்‌ 


கரை. 
ராவு இரவு; ராத்திரி; கூராககு; 
தேய்த்து விடு; உரசு. 
ரூ 


ருசுப்படுத்தல்‌ மெய்ப்பித்தல. 
ருதுவாதல்‌ பெண்‌ பருவமடை 
தல்‌ 
ரீ 


ரீதி முறையாக. 
ரெ 

ரெம்ப நிரம்ப 
ரே 


ரேக்கிளா வண்டி மாட்டு 
வண்டி போட்டிக்குரிய வண்டி 
(ரேஸ்‌ வண்டி), ஒருவன்‌ மாத்‌ 
திரம்‌ உட்கார இடமுள்ள 
ஒற்றை வணடி. 

ரேந்தா சிததிரப்‌ பின்னல்‌; அதற்‌ 
கூரிய ஊச, 


ல்‌ 
லங்கோடு அண்‌ உள்ளாபை, 
லண்டன்‌ சீனி வெள்ளை சர்க்‌ 


கரை, 


136 


லத்தி குதிரையின சாணம்‌. 

லம்பார வலை கடவில்‌ 
மான பகுதியில மீன்பிடிக்க 
ஏறற வலை 


லவட்டி துாாநடத்தையளள 
பெண்‌, 


லா 


லாஞ்சி தோணி. 


லாடச்செம்பு வாய்‌ குறுகிய 
சிறிய பித்தளைப்‌ பாததிரம 
லலாட சன்னியாசிகள்‌ பயன்‌ 


படுத்தியதால்‌ இப்பெயா 
பெற்றது] 

லாந்தர்‌ மணணணெண்ணெய்‌ 
விளக்கு 


லாந்துதல்‌ உலாவுதல்‌. 
லாயக்கு உபயோகம்‌, பொருத்தம்‌, 
த்குதி. 


மல 


லெக்கின்றி புத்து கெட்டு. 

லைக்கு இகம்‌; இலட்சியம்‌; திசை; 
நோக்கம. 

லெச்சை வெடகம்‌. 


லைச்சை கெட்டு வெட்கம்‌ 
இன்றி 


லெவலேசம்‌ கொஞ்சம்கூட. 
லே 

லேலம்‌ ஏலம்‌ (சிட்டி), 
லோ 


லோட்டா கப்‌; தம்ளா. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொலலகராதி 


வக்கணை குறைகூறல்‌; 


நையாண்டி, வம்பு. 

வக்கத்தவன்‌ பணம்‌ இல்லாத 
ஏழை 

வக்கநாடி நீண்ட முகம. 

வக்கு செலவம்‌. 

வகுடு தலைமுடியின்‌ பிரிவு 

வகையா சரியான: முறைப்படி 
யாக. 

வங்கத்துக்கு வராது சரியான 
படிக்கு வராது. 

வங்கத்துக்கு வராமலாதல்‌ எதற்‌ 
கும்‌ பலனற்ற நிலையில்‌ அதல்‌; 
பார்கக. சின்னாபின்னப்படு 
தல்‌. 

வங்கம்‌ பயனில்லாமல அவது. 

வங்கி குத்துவாள்‌; வளைந்த 
சிறிய கததி. 

வங்கு சிரங்கு, தோல்‌ வியாதி. 

வங்குசம்‌ வம்சம்‌. 

வசக்குதல்‌ அடக்குதல்‌; தன்வசம்‌ 
ஆக்குதல்‌; வதக்குதல்‌. 

வசக்கேடாக தெரியாமல்‌; அறி 
யாத்தனமாக. 

வசமாக முறையாக; சரியாக 

வஞ்சி காணிக்கைப பெட்டி; 
உணடியல்‌. 

வஞ்சி பூமி திருவிதாங்கூர்‌ சமஸ்‌ 
தானம்‌, திருவிதாங்கூரின 
தேசிய இதம்‌. 


வஞ்சிப்பாட்டு ஒஓடப்பாட்டு. 


அ. கா. பெருமாள்‌ 


வட்டச்‌ செலவு இதரச்‌ செலவு; 
வீண்‌ செலவு; 
செலவு. 


மொத்தச 


வட்டஞ்சுற்றுதல்‌ நெறகதிரைப்‌ 
போரடிககும்போது பிணையல்‌ 
மாடுகள்‌ கதிரின்‌ மேல்‌ வட்ட 
மாகச்‌ சுற்றுதல. 

வட்டம்‌ கதிரை தலையடி 
அடித்த பிறகு பிணையல மாடு 
களைப்‌ போரடிபபதற்கு 
ஏற்பாடு செய்தல்‌, 

வட்டம்‌ தள்ளுதல்‌ போரடிக்கும்‌ 
போது கதிர்களை வட்டத்தில 
போடுதல்‌; போரடித்தல்‌. 

வட்டில்‌ வெள்ளோடு என்னும்‌ 
உலோகத்தால்‌ அன உணவு 
உணணும்‌ தட்டு. 

வட்டு மாத்திரை; அரைப்பைத்‌ 
தியம்‌. 

வட்டை அகன்ற வட்டவடிவாய்‌ 
அமைந்த பாததிரம; பக்கா 
படிவகை. 

வடக்காச்‌ செல்லி வடக்கு வாய்ச்‌ 
செல்வி; காளி என்னும்‌ நாட்‌ 
டார்‌ பெண்‌ தெய்வம்‌; வடக்கே 
நோக்கி இருப்பது 

வடக்கோடி வடக்குத திசை வழி. 


வடம்‌ பலகை 


வடமதி, 


வடமீதி நாஞ்சில்‌ 
நாட்டின்‌ வடக்குப்‌ பகுதி. 
(தோவாளை வட்டம்‌) 


வடலி சிறிய பனங்காய்‌. 


வடி. சிறுவயல்‌. 


137 


வடிகஞ்சி சூடான சாதத்தின்‌ 
நீரும்‌ சிறிது சாதமும்‌ கலந்த 
கஞ்சி, 

வண்டத்தனம்‌ மடத்தனம. 

வண்டல மாசியம்‌ இறந்த வீட 
டில்‌ 4/ அம்‌ நாள செய்யப்படும 
சடங்கு. 

வண்டுருட்டிப்‌ பழம்‌ இரண்டு 
பொன்‌ வணடுகள்‌ உர௫ுட்டும 
மல உருண்டை. 


வண்ணம்‌ குண்டு; பருத்த. 

வண்ணான்சால்‌ அழுக்குத்‌ துணி 
களை வேக வைக்கும்‌ இடம்‌, 

வதவதன்னு எண்ணிக்கை அது 
கம்‌, 

வம்பளப்பு வீண்பேச்சு 

வய்யாளி கடற்கரை. 


வயசுக்கு வருதல்‌ பார்கக: 
சுமைதல்‌. 


வயல்‌ முருங்கை ஒரு வகைச 
செடி. 


வயிரவ பூசை தீர்த்த யாத்திரை 
சென்று திரும்பியவுடன்‌ வயி 
ரவர்‌ என்னும்‌ கடவுளுக்குச்‌ 
செய்யும்‌ பூசை 

வயிராவி பராகி என்ற யோகப்‌ 
பரதேசிகள்‌ சாதியினா; 
கோவில காவல்காரர்‌ 


வயிற்றளைச்சல்‌ வயிற்று வலி, 
வெபபததால வயிற்றில்‌ ஏற்‌ 
படும தோய்‌. 

வர்க்கத்து யோகம்‌; அதாஷ்டம, 
ராசியான. 


138 


வர்ம சூத்திரம்‌ மாமஸ்தானங்‌ 
களைப்‌ பற்றிக கூறும ஒரு நூல 

வரப்புப்‌ பாவுதல்‌ வயல்‌ நடவு 
நாளில்‌ வரப்பைச்‌ சமமரக 
வெடடி சேறறால்‌ பூசுவது. 


வரி கூரையின்‌ இறுதிபபகுதி; 

வீடடுத்‌ திணணையின்‌ ஓரப 
பகுதி; நாட.டாார தெய்வக்‌ 
கோவிலின்‌ கட்டாய நன 
கொடை. 


வரிக்கல்‌ இருத்தபபட்ட. நீளமான 
கல்‌. 

வரிசைக்குற்றி செங்கல்‌ சூளை 
யில்‌ வரிசையாக அடுக்கும 
விறகுக்குற்றி. 


வருக்கை பலா வகை 


வருதிருவு விவேகம; ஓழுக்கம்‌ 

வரைக்க ட்டு மலைப்பககத்தின்‌ 
கழப்பகுதியைத்‌ திருத்திய 
விளைநிலம, 

வல்லம்‌ தென்னங்கீறறால்‌ 

செயயபபட்ட நீளவாககிலான 

கூடை. 


வல்லயம்‌ ஈட்டி போனற ஆயுதம்‌. 
நாட்டார்‌ அண்‌ தெய்வக்‌ 
கோவிலில கருவறையில்‌ இருப்‌ 
பது. 





வல்லயம்‌ 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


வல்லாத முடியாத, 

வலம்‌ பாடுபவர்‌ விலவிசை 
நிகழ்ச்சியில்‌ வலது பககம்‌ 
இருந்து பாடும கலைஞா. 

வலம்‌பாடல்‌ வில்லிசை நிகழ்சி 
யில வலதுபககம்‌ இருந்து பாடு 
கல்‌ 

வலவன்‌ வண்டி அல்லது ஏரில்‌ 
வலப்பக்கம கட்டபபடும 
காளை 

வலிச்சம்‌ காட்டல்‌ முகததைக்‌ 
கோணலாககிக்‌ காட்டிப பழித்‌ 
குல்‌ 

வலித்தல்‌ பிடித்து இழுத்து 

வழவழம எதையம்‌ கவனமாக 
எடுததுக்‌ கொள்ளாத நிலை, 

வழிக்கலை ஓலை தெொகுபபு 
ஆவணம; துணை அவணம்‌ 

வழிவகை பார்கக: பாய்ச்சு 
வலை 

வள்ளக்கழி தோணி விளை 
யாட்டு. 

வள்ளக்கை ஏரின்‌ நுகத்தடியில்‌ 
இணைககும்‌ கம்பு, 

வள்ளம்‌ நாடடுப்‌ படகு; தோணி. 

வள்ளிசாய்‌ முழுதுமாய்‌. 


வளப்பாளன்‌ 


தத்தெடுத்த 
ல்பயன 


வளரி வயலில்‌ முளைக்கும்‌ 
களை. 


வளுக்கை தேங்காய்‌ இளநீர்‌ 
பருப்பு. 


அ. கா. பெருமாள்‌ 


வளுங்கல்‌ எதையும முடிவு 
செய்ய முடியாத நிலையில 
இருப்பவன. 

வற்றுப்பாடு வறறுகை; வயலில 
தணணீா இலலாமல்‌ அதல்‌. 


வன்கை பெரும பணககாரன்‌ 


வா 


வாக்கூடு கன்றுக்குட்டி மண்‌ 
அல்லது உணவு அல்லாத பிற 
பொருட்களைத தின்னாமல்‌ 
இருக்க அதன்‌ வாயில்‌ போடும 
கூடை. 





வாங்கல்‌ அதிக அளவில வீசும்‌ 
கடலலை. 


வாங்கு அடி; நீளமான மீன்‌ 
துண்டு 

வாச்சான்‌ போச்சான்‌ வநதாலும்‌ 
வரும போனாலும்‌ போகும 
எனற நிலை; நடக்கலாம்‌ நடக்‌ 
காமலும்‌ இருககலாம; நிலை 
யறற தனமையைக குறிக்கும்‌ 
சொல, அதிர்ஷ்டவசமாக; 
அகார்த்தமாக; எதோ காரணத்‌ 
தால, 


வாசறமிண்டான்‌ வாரி சிறை 
மீண்டான்‌ என்னும்‌ நெநதல்‌ 
வகை. 


139 


வாசிப்பு நாதஸ்வர மேளக 
கசசேரி, பணம்‌ இல்லாத 
நிலை. 


வாசிரிக்கு சொல்லி வைத்தாற்‌ 


போல ;தற்செயலாக; இட 
ரெனறு; எதிர்பாராதவிதமாக 
வாட. கிழககுத்‌ திசை. 
வாட கரிய கடலில வட கிழக்கு. 


வாடவெலங்க கடலின்‌ தென்‌ 
கிழக்கு 

வாணம்‌ காராத்திகை தீப விழா 
வில்‌ இரவில்‌ சிறுவர்கள்‌ 
கொளுத்தி விளையாடும்‌ மத்‌ 
தாபபு போன்ற சாதனம்‌. 
அண்‌ பனையின்‌ பூவை எரிதது 
செய்யப்படுவது. 

வாணாலு உயிர்‌; எனிமையான 
வன்‌. 

வாணாள்‌ ஆயுள்‌. 

வாணியன்‌ எணணெய்ச்‌ செடடி. 

வாதம்‌ பககவாதம என்ற நோய்‌ 

வாதை துனபத்தைக்‌ கொடுக்கும்‌ 
நாட்டார்‌ தெய்வம்‌; அகால 
மரணமடைந்தவரின்‌ அவி; 
வதைபட்டு இறந்தவரின்‌ அவி. 

வாம்பரி திண்ணையில உள்ள 
கல; நீள வாக்கில்‌ அமைந்த 
கல்‌ 

வாமடை. வயலுக்கு நீர்பாயும்‌ 
வழி. 

வாய்க்கூடை பராகக : வாக்கூடை. 

வாயனப்பாட்டு பார்க்க : கதை 
வாசிப்பு. 


140 


வாயிலெடுப்பு வாந்தி. 


வாயோலை ஒற்றி உரிமையைக்‌ 
குறிக்கும்‌ ஆவணம்‌, ஒற்றி 
உரிமைக்‌ கிரயப்‌ பத்திரம்‌. 


வார்ப்பு பெரிய அளவில்‌ சாதம்‌ 
பொங்கும்‌ அகன்ற செமபுப 
பாத்திரம்‌. 

வாரி வெள்ளம்‌ மேற்கூரை 
யிலிருந்து வடியும்‌ மழைநீர்‌ 

வாரியல்‌ துடைப்பம்‌. 

வாவரசி கணவனுடன வாழும்‌ 
பெண்‌. 

வாவளையம்‌ கூரை விட்டம்‌. 

வாவெட்டி வெட்டிப்‌ பேச்சு 
பேசுபவள. 


வாளை ஒரு வகைக்‌ கடல்மீன்‌, 


பெரும்பாலும்‌ குழந்தை பெற்ற 
வளுக்குக கொடுக்கப்படுவது 


வாழ்வரசி சுமங்கலி. 

வாழாவெட்டி கணவனைப்‌ 

பிரிந்து வாழ்பவள்‌. 

வாழும்புடை பாம்புப்புற்று. 
வி 


விசர்ப்பு வியர்வை; ப௫ி, 

விசாரிப்புக்காரன்‌ பார்க்க ; 
சாரிப்புக்காரன்‌. 

விசும்பு பிடித்தல்‌ வைராக்கியத 
துடன்‌ இருத்தல்‌; தேவையற்ற 
தற்கும்‌ அடம்‌ பிடிததல. 

விட்டாளி வயிறு பருத்தவன்‌, 
பெருநதீனி தின்பவன்‌ 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


விடலை இளம்‌ தேங்காய; இள 
நீர்‌; இளைஞன்‌; இளம்‌ பருவம்‌. 

விடியங்காட்டி. விடியற்காலை 

விடிவளம்‌ காட்டுநெலலிக 
காயால செய்யப்படும ஊறு 
காய்‌. 

விடுமாடன்‌ ஒருவகை நாட்டுப்‌ 
புறத்‌ தெய்வம்‌. 

விடுமுறி திருமணத்தை ரதது 
செய்து கொண்டதைக்‌ குறிக்‌ 
கும பத்திரம்‌. 

விண்ணாணம்‌ விஸ்தாரம்‌; விசுத்‌ 
திரமாக பேசுதல்‌; இயல்பாக 
நடக்காமலிருத்தல்‌; உலக நடை 
முறையை மீறித்‌ தன்னை 
இனம்‌ காட்டுதல, யதார்த்த 
மற்ற செயல்களைச்‌ செய்தல்‌; 
தன்‌ பெருமையை அளவுக்கு 
மீறிக்‌ காட்டிக்‌ கொள்ளுதல்‌. 

வித்தாரம்‌ அழகு 

வித்தகாளை பொலிகாளை. 

விதப்பாடு நெல்‌ விதை விழும்‌ 
அளவு; வயல்‌ பரப்பளவு. 

விந்துதல்‌ நொண்டுதல்‌. 

விம்மிட்டம்‌ புழுக்கம்‌ 

வியாக்கியானம்‌ விளக்கமாகக்‌ 
கூறுதல்‌; பேசுதல்‌. 

விர்ரென்று வேகமாக 


விரால்வலை விரால்‌ மீனைப்‌ 
பிடிக்க உதவும்‌ வலை, 
விரிசன்பழம்‌ விவரம இல்லாத 
வன்‌, மடையன்‌; எதற்கும்‌ 
உதவாதவன்‌. 


௮. கா. பெருமாள்‌ 


விரிசா (விரிசலாக) விரைவாக. 


விருத்தி சுத்தம. 

வில்‌ விலலிசைக்கலைக்குரிய 
இசைககருவி. 

வில்கதிர்‌ வில்லிசை கலைக்குரிய 
இசைககருவி; நாண்‌ கடடப்‌ 
படாத நிலையில்‌ மட்டும்‌ விற்‌ 
கதிர்‌ எனப்படும்‌. 

வில்குடம்‌ வில்லிசைக்‌ கலைக்‌ 
குரிய இசைககருவி. இது மண 
ணால்‌ ஆன குடம்‌. 

வில்லங்கம்‌ சிக்கல்‌. 

வில்லுப்பாட்டு வில்‌ எனும்‌ 
இசைக்கருவியால்‌ நிகழ்த்தப்‌ 
பழும கலை. 

வில்லுப்பூட்டல்‌ வில்லிசை என்‌ 
னும இசைக்‌ கருவியின்‌ உறுப்பு 
களை இணைத்தல்‌, 

வில்லைமாலை கழுத்தில்‌ அணி 
யும்‌ தங்க அபரணம்‌. 

வில்வண்டி கூண்டுள்ள சொகு 
சான மாட்டு வண்டி 

விலக்கு மாதவிடாய்‌; ஒரு ஊரின்‌ 
எல்லை பிரியும்‌ இடம்‌. 

விலங்கு வலுவு நீரோட்டம்‌ 
அதிக தூரம்‌ போதல்‌. 

விலாங்கு மர நாற்காலி, மேஜை 
யின்‌ கால்களை இணைக்கும்‌ 
கம்பு. 

விவரித்‌ தூண்டில்‌ கடவில மீன்‌ 
பிடிக்கப்பயன்படும்‌ தூண்டில்‌. 

விழுக்குபுரட்டு எண்ணெயில்‌ 
வேகவைத்து எடுத்த கறிவகை. 


141 


விளம்புதல்‌ பரிமாறுதல்‌; விதி 
யோகித்தல. 

விளித்தல்‌ அழைத்தல்‌ 

விளை மரங்கள்‌ அடர்ந்த பகுதி; 
தோடடம்‌; தோப்பு. 

விளைச்சல்‌ இளவயதிலேயே 


அதிக சாமாத்தியம உடைய 
வன்‌. 


விறிதா 


வீணாக. 


தேவையில்லாமல்‌; 


விறியாத்து மயவஙுகி, 


விஸ்தரித்தல்‌ சாட்சியை விசாரித்‌ 
தல்‌, சுருக்கமாகச சொல்ல 
வேணடியதை விரிவாகக்‌ கூறல்‌. 


விஸ்தார குமஸ்தா கோர்ட்டில்‌ 
சாட்சியை விசாரணை நடத்த 
உதவி புரியும குமஸ்தா. 


விஸ்தாரம்‌ பேசல்‌ தேவையில்லா 
மல்‌ விவரித்தல்‌ 


வி 


வீசுகோல்‌ வில்லிசைக்‌ கருவியை 
இயகக உதவும்‌ கோல. 


வீசுகோல்‌ 
வீஞ்சுதல்‌ வீம்பு பிடித்தல்‌. 
வீணத்தனம்‌ துனமார்க்கம்‌. 


வீணாதிவீணன்‌ தேவையின்றிச்‌ 
சண்டை போடுபவன்‌; உப 


142 


யோகமற்றவன்‌; போக்கிரி; 
உரிமையிலலாத நிலத்திற்கு 
உரிமை கொண்டாடுபவன்‌; 
வீண வம்பு செயபவன்‌. 


வீரலட்சுமி நாடடார்‌ பெண்‌ 


தெய்வம்‌. 
வீரமுண்டான்‌ ஒருவகை நெல. 


வெ 


வெகுலாங்கம்‌ அடுதின்னாப்‌ 
பாளை என்னும்‌ செடி. 


வெைசயா வேகமாக 
வெசர்ப்பு வியர்வை. 


வெசண்டை விசித்திரமாக, தன்‌ 
முனைப்புடன்‌ அடம்பரச்‌ 
சொற்களுடன்‌ பேசல்‌ 


வெவெசுண்டை பார்க்க: 


வெசண்டை, 
வெஞ்சணம்‌ மளிகைச்‌ சாமான்‌. 


வெட்ட வெளிச்சமாக வெளிப்‌ 
படையாக 

வெட்டம்‌ வெளிச்சம்‌, 

வெட்டருவா கத்தி; சிறிய ஆரி 
வாள. 

வெட்டு பாக்குவெட்டி பாக்கு 
வெட்டியின்‌ வகை. 

வெட்டு மருந்து மூலிகை மருந்து. 

வெட்டை தரிசு நிலம்‌; அரிசி 
அலையில்‌ நெல்‌ காயப்போடும்‌ 
இடம்‌. 

வெட்டொழிவு நிலத்தைப்‌ பண்‌ 
படுத்திய்‌ செலவிற்குக்‌ கொடுக்‌ 
கும தொகை. 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 


வெடலை சிதறு தேங்காய; இளம்‌ 
பையன்‌. 


வெடி பெரிய பொய்‌; உடலுறவு 
வெடுக்கென்று படீரென்று. 


வெண்டயம்‌ அதிக பிரசங்குத்‌ 
தனம்‌, திருவிதாங்கூர்‌ அரசர்‌ 
சாதனையாளர்களுக்குக்‌ 
கொடுதத விருது, கையில்‌ 
அணியும்‌ பொனனாலான 
அணி, பித்தளையால அன 
உள்ளீடுளள வளையம்‌ 

வெத்திலை கைமாறல்‌ பார்க்க : 
வெற்றிலை கைமாறல்‌. 

வெத்து வேட்டு பயனற்ற பேச்சு; 
தகுதி இல்லாதவன்‌. 

வெந்தயக்களி வெந்தயம்‌ உளுநத 
மாவு பசசரிசி மாவு கருபபுக 
கட்டி தேங்காய்‌ ஏலம சுக்கு 
கலந்த களி. 

பவெப்பிராளம்‌ உணர்ச்சிவயப்‌ 
படுதல்‌; வயிற(ுறரிச்சல்‌. 


வெப்பு வேர்க்குரு. 

வெம்பரப்பு வெட்டவெளி; 
மேலும்‌ கீழும்‌ இல்லாத நிலை. 

வெம்பல்‌ வாடி உதிரும காய்‌. 

வெரவி பிசைந்து. 

வெல்லி சாமர்த்தியமான பெண. 

வெலங்க தூரமாக. 

வெலி பலி, 

வெள்ளக்குடி கூலியாட்களுக்கு 
நீர ஆகாரம்‌ குடிக்கக கூலி, 


நணபகல்‌ உணவிற்குக்‌ கொடுக்‌ 
கபபடும கூலி, 


அ. கா. பெருமாள்‌ 


வவெள்ளசீலை பண்டாரம்‌ 


வெள்ளை வேட்டி சன்னியாசி. 
வெள்ளம்‌ தண்ணீர்‌; கள அல்லது 
சாராயம்‌, 
வெள்ளன கெொஞ்சம்‌ நேரம்‌ 
முன்பு, விடியறகாலை 


வெள்ளனை அதிகாலை. 


வெள்ளாவி சலவைத்‌ தொழி 
லாளி அழுக்குத துணிகளைக்‌ 
காரத தண்ணீரில்‌ வைத்து 
அவித்தல்‌. 

வெள்ளாவி வைத்தல்‌ அமழுககு 
அடைகளைக்‌ காரத்தண்ணீரில்‌ 
வைதது அவித்தல, ஒருவனை 
நன்றாக அடித்தல்‌ 

வெள்ளுள்ளி வெள்ளைப்‌ 
பூண்டு. 

வெள்ளை சலவைத்துணி; ஆடம்‌ 
பரப பகட்டு. 


வெள்ளைக்‌ கழுத்து சம்பா 
வகையிலான நெதல்‌. 


வெள்ளைச்‌ €லை வெளுத்த 
துணி. 


வெள்ளைச்‌ சீலைக்குத்‌ தடுக்கிடு 
தல்‌ நன்றாக ஒப்பனை செய்த 
செல்வந்தனுக்கு உபசாரம்‌ 
செய்தல. 


வெளுத்தல்‌ கடுமையாக அடித்‌ 
தல்‌; துவைத்தல்‌. 

வெற்றிலை கைமாறல்‌ மணமக்க 
ளின்‌ வீட்டார்‌ திருமணம்‌ 
நிச்சயிக்கத்‌ தாம்பூலத்தை 
மாறறிக்‌ கொள்ளுதல்‌. 


143 


வெற்றிலைச்‌ செல்லம்‌ வெற்‌ 
றிலைப்‌ பெபட்டி. 


வெறும்‌ பாட்டம்‌ முன்பணம்‌ 
இன்றி விடும்‌ குத்தகை. 
வெறுவாக்கலம்‌ கெட்ட மூதி 
பயனில்லாதவன்‌. 


வெளம்‌ ஆத்திரம்‌; பழிவாங்கும்‌ 
நினைவு. 
வே 


வேக்காடு முழுதும்‌ அறியாத 
நிலை; உயிர்போகும்‌ நிலை. 


வேட்டு பறிதல்‌ உயிர்‌ போதல்‌. 

வேதக்கோயில்‌ இறிஸ்தவ பள்ளி. 

வேப்பந்தாங்கி மண்வெட்டிக்‌ 
கையின்‌ நுனி. 


144 


வேய்ப்பரம்பு மூங்கில்‌ பாய்‌. 
வேவுபானை மகப்பேறுற்ற பெண்‌ 


குளிப்பதற்கு வெந்நீர்‌ போடப்‌ 
படும்‌ பானை, 


வேனாவெயில்‌ கடும்‌ வெயில்‌. 


மேவ 
வைகோல்‌ பிரி வைக்கோலால்‌ 
முறிக்கிச்‌ செயயப்பட்ட கயிறு. 
வைச்சூற்றி புனல்‌ (1016), 


வைச்சூற்றி 


நாஞ்சில்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி 





